தமிழில் தாவரச் செய்திகள் 


( தொகுதி 1 ) 


டாக்டர் K. K. சுந்தர சோபித ராஜ் M.A. , 


Ph.D., 


சோபிதம் பதிப்பகம் , 

நாகர்கோவில் 629 001 . 


தமிழில் தாவரச் செய்திகள் 
( தொகுதி -1 ) 


Dr. K.K. சுந்தர சோபித ராஜ் M.A. , Ph D. , 


முதற்பதிப்பு : மே 1982 


உரிமை ஆசிரியருக்கு 


சோபிதம் 4 


வெளியிட்டோர் : 


Dr. K.K. சுந்தர சோபித ராஜ் M.A. , Ph.D. , 
சோபிதம் பதிப்பகம் , 
ராஜமோஹன் சதனம் , 
மேற்கு லுத்தரன் தெரு , 
நாகர்கோவில் - 629 001 . 


விலை ரூ.5 / 


அச்சிட்டோர் : 
ரத்னா அச்சகம் 
நாகர்கோவில் - 629 001 . 


சமர்ப்பணம் 


சிநேக பாவனைகளினூடே 
என் வாழ்விலும் நலனிலும் 
நாட்டம் கொண்ட 
அன்பு உள்ளங்களுக்கு .. 


நூலைப்படிக்கு முன் 


தாவர இயல் துறையில் பட்டம் பெற்றபின் விதிவசத்தால் 
தமிழ் எம்.ஏ. , படிக்க நேர்ந்தது . எம்.ஏ. , பட்டப்படிப்பின் 
ஒரு பகுதியாக ஆய்வுக்கட்டுரை ஒன்று எழுத வேண்டியதேற் 
பட்ட போது இலக்கியத்தில் பயின்று வந்துள்ள தாவரங்கள் 
பற்றிய கட்டுரைகள் உள்ளனவா என்று தேடினேன் . மிகச் 
சிலவே கண்ணில்பட்டன . தாவர இயல்துறையில் உள்ள 
ஆர்வத்தால் அன்று சிலம்பில் தாவரங்கள் என்ற ஆய்வுக் 
கட்டுரை முழுமை பெற்றது . 


பி . எச்.டி. , பட்டத்திற்காக ஆய்வு செய்த போதும் பக்திக் 
காலத்தாவரங்கள் - இலக்கியங்கள் , கல்வெட்டுக்கள் அடிப் 
படையில் என்னும் தலைப்பையே தேர்ந்தெடுத்தேன் . ஆய்வு 
தொடங்கிய காலத்தில் பக்தி இலக்கியத்தில் மட்டுமன்றிப் 
பிற இலக்கியங்களிலும் காணப்பட்ட தாவரச்செய்திகள் , 
தாவரங்கள் தொடர்பான கதைகள் ஆகியவற்றைத் திரட்டி 
னேன் . அச்செய்திகளில் சிலவற்றை மட்டும் தொகுத்து 
தனித்தனிக் கட்டுரைகளாக எழுதி வந்தேன் . அக்கட்டுரை 
களுள் ஐந்து மட்டும் நூல் வடிவம் பெறுகிறது . 


தமிழில் தாவரச் செய்திகள் எனும் இச்சிறு நூலைத் 
தொடர்ந்து மேலும் சில தொகுதிகளுக்கான செய்திகளைச் 
சேகரித்து வருகிறேன் . நூலைப்படிக்கும் தமிழறிந்தோரும் , 
தாவர இயலாரும் இந்நூ லின் குறைநிறைகளை 

எழுதி 
ஊக்கம் தருவது பின்வரும் தொகுதிகளில் குறைகள் நேராத 
வாறு தவிர்க்க இயலும் என நம்புகிறேன் . 


இச்சிறு நூலில் இடம் பெற்றுள்ள கட்டுரைகளைப் படித்துத் 
திருத்தம் செய்தும் முன்னுரை எழுதியும் உதவியதோடு 
இத்துறையில் மேலும் கட்டுரைகள் பல எழுத வேண்டும் என 
- நாளும் ஊக்கப்படுத்தும் என் ஆய்வு வழிகாட்டியும் கேரளப் 
பல்கலைக்கழகத் தமிழ்த்துறை 

விரிவுரையாளருமான 
டாக்டர் . கி . நாச்சிமுத்து , M.A. , Ph.D. , அவர்களுக்கும் 


இந்நூலின் இறுதியில் இடம் பெற்றுள்ள அட்டவணைப் பகுதி 
யைச் சரிபார்த்து உதவிய ஸ்காட் கிறிஸ்தவக் கல்லூரி 
தாவர இயல்துறைப் பேராசிரியரும் என் அன்பு ஆசிரியருமான 
டாக்டர் . A. தேவ சோபனராஜ் M.Sc. , Ph.D. , அவர்களுக்கும் 


நூல் வெளியீட்டிற்கு உதவிய அன்பு நண்பர் பாலுவுக்கும் 
அவர் மனைவி காஞ்சனா பாலுவுக்கும் 


எனக்கு உதவிகள் பல புரிந்து , என்னைக் குறைகூறிவரும் 
என்பால் அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் 


என் இதய நன்றி .. 


அனைத்துக்கும் மேலாக - 
என்னை நல்வழியில் நடத்தும் 
எல்லாம் வல்ல இறைவனுக்கு 


நன்றி . 


கே . கே . சுந்தர சோபித ராஜ் 
சோபிதம் பதிப்பகம் , 
நாகர்கோவில் -629 001 . 


மானிடவியலார் முதலியோர் ஆராய்வர் . ( பார்க்க : சபீர் , 
பெஞ்சமின் , லீ வோர்ப் முதலியோர் நூல்கள் . ) 


பழங்காலத்தில் எல்லா மனித இனக் குழுக்களுமே தாவரம் 
முதலியவற்றைத் தங்கள் அனுபவத்திற்கு ஏற்ப அறிந்து 
பெயரிட்டுப் பாகுபடுத்தி வந்துள்ளனர் . ஆனால் அத்தகைய 
பெயர்கள் , பாகுபாடுகள் விஞ்ஞான பூர்வ அறிவாராய்ச் 
சிக்குப் போதாமையாலேயே நுணுக்கமான , செயல்முறைப் 
பாகுபாடுகள் தாவரவியல் முதலியவற்றில் தோன்றின . 
எனவே ஒவ்வொரு மொழியிலும் காணப்படும் சாதாரணமாக 
வழங்கும் பெயர்களையும் அவற்றின் பாகுபாட்டு அடிப்படை 
களையும் ஆராய்வது , அவ்வம் மொழிகளின் பொருளமைப்பு 
முறைகளை வரையறுத்துக் காட்டுவதோடு , அவ்வம் மொழி 
பேசுவோரின் அனுபவங்கள் , அறிவு வளர்ச்சிகள் ஆகியவற்றை 
அறியவும் உதவும் . 


இந்த நோக்கில் எழுந்தவைகளே * தமிழில் தாவரப் 
பெயர் முறை ‘ குறுந்தொகை கூறும் தாவர உறுப்புப் 
பெயர்கள் - தொல்காப்பிய மரபியல் செய்திகள் என்ற 
இரு கட்டுரைகளும் . முதல் கட்டுரை தமிழில் வழங்கும் 
தாவரப் பெயர்களின் பெயரமைப்பு முறைகளை ஆராய்ந்து 
அதனால் புலனாகும் தமிழ் மக்களது தாவரப் பாகுபாட்டு 
அடிப்படைகளைச் ( Folk Taxonomy ) சுட்ட முயல்கிறது . 
அடுத்த கட்டுரை தொல்காப்பியர் மரபியலில் வரையறுத்துக் 
கூறும் தாவரம் பற்றிய பொருளமைப்பு முறை ( Semantic 
System ) குறுந்தொகை இலக்கிய மொழியில் எங்ஙனம் 
காணப்படுகிறது என்பதை விவரிக்கிறது . 


தமிழில் தாவரங்களின் உறுப்புகள் , தொகுதி முதலிய 
வற்றை குறிக்கும் பொதுப் பெயர்கள் , தாவரங்களது 
தனிப்பெயர்கள் முதலியவற்றைக் குறிக்கும் சிறப்புப் பெயர் 


கள் ஆகியவற்றைப் பேச்சு வழக்கிலிருந்தும் இலக்கிய வழக் 
கிலிருந்தும் தொகுத்து வைத்துக் கொண்டு இத்தகைய 

மேற் கொள்வதற்கு இக்கட்டுரைகள் முதல் 
முயற்சியும் முதல் படியுமாய் அமைகின்றன . 


ஆய்வை 


திருவாசகத்தில் சிவனும் தாவரங்களும் வழிபாட்டில் 
மலர்கள் என்ற இருகட்டுரைகளும் சமய வழிபாட்டிலும் 
குறியீட்டிலும் மலர்கள் பெற்றிருந்த இடத்தை விளக்கு 


கின்றன . 


‘ நந்திக்கலம்பகத்தின் தாவரங்கள் என்ற இறுதிக் கட்டுரை 
பக்திக்கால இலக்கியமான நந்திக்கலம்பகத்தின் தாவரச் 
செய்திகளைச் சுட்டுகிறது . 


பின்னிணைப்பாகச் சேர்க்கப்பட்டுள்ள தாவர அட்டவணை 
தாவரஇயல் அறிஞர்களுக்கும் பயன்படுவதாகும் . 


டாக்டர் கே . கே . சுந்தர சோபிதராஜ் இச்சிறு நூலில் 
வெளியிடும் கட்டுரைகள் இனி அவரிடமிருந்து வெளிவரப் 
போகும் அரிய ஆராய்ச்சிகளுக்குக் 

கட்டியங்கூறும் 
முன்னோடிகளாக அமைகின்றன . அவருக்கு நாம் தரும் 
ஊக்கம் அவற்றை வரவேற்று ஆதரிப்பதே . எனவே அவரது 
தளரா முயற்சி தொடர்க ! இனிதே முற்றேமுடிக ! 
வாழ்த்தி அவரையும் அவருடைய நூலையும் ஆராய்ச்சி 
உலகுக்கு அறிமுகம் 

செய்வதில் பெருமகிழ்ச்சி 
கொள்கின்றேன் . 


என 


கி . நாச்சிமுத்து . 
6 - .5-1982 


1 


தமிழில் தாவரப் பெயர் முறை 


உலகில் 

மனிதஇனம் தோன்றுவதற்கு முன்னரே 
தாவரங்கள் தோன்றின என்பது அறிவியலார் கருத்து . 
தாவரங்கள் பல நூற்றாண்டுகளாக இனவிருத்தி செய்து 
வருகின்றன . தம் இடச்சூழலுக்கு ஏற்றவாறு 
பாடுகளைக் கொண்டு விளங்கினாலும் , 

தாவரம் 
மற்றொன்றாக மாறுவது 

இல்லை . 


மாறு 


உயிரியல் அறிஞர்கள் , புல் முதலிய தாவரங்கள் 
தோன்றி , பின்னர் மரம் போன்ற பெரிய தாவரங்கள் 
தோன்றின எனக் 

கூறுகின்றனர் . மாணிக்கவாசகரும் 
இதனையே , 
“ ... புல்லாகிப் பூடாய்ப் புழுவாய் மரமாகிப் 

பல்விருக மாகிப் 
செல்லாஅ நின்றவித் தாவர சங்கமத்துள் 
எல்லாப் பிறப்பும் பிறந்திளைத் தேன் 

( திருவாசகம் - சிவபுராணம் : 26-31 ) 
என்று கூறுகிறார் . 


மக்களின் வாழ்வின் 

அன்றாடகத் தேவைகளுள் 
ஒன்றாகத் தாவரங்களும் தாவரப் பொருட்களும் விளங்கு 
தாவரங்களின் 

பெயர்களை மக்கள் தங்கள் 
குழந்தைகளுக்கும் ஊர்களுக்கும் 

ஊர்களுக்கும் பெயராக இடுவதை 


கின்றன . 


. 2 


எல்லா மொழிகளிலும் நாம் 

காணலாம் . தமிழர்களும் 
இதற்கு விதிவிலக்காக அமையவில்லை . 
மக்களின் பெயர்கள் 

ஊர்ப் பெயர்கள் 


9 


செண்பகம் 
தாமரைக்கண்ணி 
மருதப்பன் 
மல்லிகா 
மாதவி 
லதா 


கடம்பூர் 
காஞ்சிபுரம் 
குற்றாலம் 
குறும்பலாப் பேரி . 
துவரங்காடு 
புளியங்குடி 


தாவரங்களின் பெயர்களைக் குறிப்பிடும் தமிழ்ச் சொற்கள் 
குறுகிய வடிவில் இருக்கும் . ஓரசைச் சொற்களாகவோ 
ஈரசைச் சொற்களாகவோ தான் காணப்படும் . அவை 
சொல்வதற்கு வசதியாகவும் எளியதாகவும் அமைந் 
துள்ளன . இனிய மெல்லோசை கொண்டு 

முடியும் 
அச்சொற்கள் பொதுவாக ஆ , இ , உ , ஐ , ம் முதலிய 
எழுத்துக்களைக் கொண்டே முடியும் . 
உகா , களா , பலா , மா . 

விளா 
காஞ்சி , குறிஞ்சி , வஞ்சி , வெட்சி 
அசோகு , அரசு , கடுகு , கரும்பு , 
கோங்கு , தேக்கு , புன்கு , மிளகு 
இலுப்பை , குவளை , தாமரை , தென்னை , 

பனை , புன்னை , மல்லிகை , முல்லை . 
ம் ஆரம் , சண்பகம் , சீரகம் , நரந்தம் , நாகம் 


= 


உ 


ஐ 


- 


சிறுபான்மை ய் , ர் , ல் , ள் , கொண்டு முடியும் . 

ய் வேய் 
ர் ஆர் 


- 


- 3 - .. 


2. 


ஆம்பல் , ஆல் , நெய்தல் , வேல் 
மஞ்சள் , காந்தள் 


ள் 


சில தாவரப் பெயர்களின் முன்னால் சில அடைகளைச் 

வேறு தாவரங்களையும் அவற்றின் இனமான 
தாவரங்களையும் குறிக்கப் பயன் படுத்தினர் . 


சேர்த்து 


- 


எருக்கு 
தாழை 
பாலை 
மஞ்சள் 
வேல் 


வெள்எருக்கு 
கற்றாழை 
வெட்பாலை 
மரமஞ்சள் 
வெள்வேல் 


- 


சில தாவரங்களை அவை மலரும் காலத்தின் அடிப் 
படையில் பெயரிட்டு அழைத்தனர் . 


அந்திமந்தாரை 
அல்லி 
சார்த்திகைப்பூ 


தாவரங்களின் உறுப்புக்களின் அமைப்புக் கொண்டும் 
சிலவற்றிற்குப் பெயரிட்டனர் . 
கலப்பைக் கிழங்கு - இத்தாவரத்தின் கிழங்கு 

கலப்பை வடிவம் உடையது . 


சில 


தாவர வகைகளை மலர்களின் நிறங்களைப் 
பெயரின் முன்னர் குறிப்பிடுவதன் வாயிலாக வெளிப் 
படுத்தினர் . 


காந்தள் 
தாமரை 


செங்காந்தள் 
செந்தாமரை 
கருந்துளசி 


வெண்காந்தள் 
வெண்டாமரை 
வெண்துளசி 


துளசி 


சில 


மலர்களின் 

மணத்தின் அடிப்படையிலும் 
தாவரங்களுக்குப் பெயரிட்டனர் . 

நள்ளிருள் நாறி 
பூ நாறி . 


தாவரங்களில் சில அவற்றின் புறத்தோற்றங்களில் 
காணப்படும் சிறப்பு அம்சங்களை அடையாகப் பெற்று 
வருகின்றன . 

முள் முருக்கு 
முள்ளிலவு 


சில தாவரங்கள் அவற்றின் பயன் அடிப்படையில் 
பெயரிட்டழைக்கப்படுகின்றதைக் காணலாம் . 

நஞ்சறுப்பான் கொடி 
புகையிலை 


சிறு குழந்தைகள் விளையாடும் கிலுகிலுப்பை போன்ற 
ஓசை தரும் காயுடைய செடியினைக் கிலு கிலுப்பைச் 
செடி என்றே அழைக்கின்றனர் . 

பழங்களின் வடிவ அமைப்பின் அடிப்படையிலும் சில 
தாவரங்கள் பெயர் பெறுகின்றன . 

குதிரை வாலி 
தேள் கொடுக்கி 


நாய் போன்ற சிறிய விலங்கினங்களின் மீது பற்றிக் 
கொண்டு பரவும் விதையைக் கொண்ட செடியை 
நாயுருவி என்ற பெயராலேயே அழைக்கின்றனர் . 

வளரும் இடத்தின் அடிப்படையிலும் தாவரங்கள் 
பெயரிடப்படுகின்றன . 

ஆற்றுப் பூவரசு 
குப்பை மேனி 
மலை அத்தி 
மலைக் குன்றி 


. 5 . 


. 


வளரும் இடத்தின் அடிப்படையில் மட்டுமன்றி புறத் 
தோற்றத்தின் சிறப்பு அம்சங்களை இணைத்தும் கூறப்படும் 
தமிழ்த் தாவரப்பெயர்களும் உள்ளன . 

நீர்முள்ளி 


பயன் படும் தாவரப்பகுதியின் சுவை அடிப்படையிலும் 
தாவரங்களில் சில பெயரிடப்படுகின்றன . 

அதிமதுரம் 
தேமாங்கனி 
புளியங்காய் 


ஆடையில் ஒட்டும் காயுடைய புல் ஆடையொட்டி 
என்று பெயரிட்டழைக்கப்படுகிறது . 


சில 


தாவரங்கள் 


விலங்குகளின் பெயர்களாலும் 
அழைக்கப்படுகின்றன . 

நாகம் 
மா 
வேங்கை 


தாவரங்கள் இடத்துக்கு இடம் வேறு பெயர்களாலும் 
அழைக்கப்படுகின்றன . சில பெயர்கள் சிறிய வேறுபாடுகள் 
மட்டுமே அடைகின்றன . 

கீழ்காய்நெல்லி - கீழாநெல்லி 


- 


சில பெயர்கள் முற்றிலும் வேறுபாடடைந்து காணப் 
படுகின்றன . 

கூவிளம் வில்வம் 
கொய்யா பேரை 
பலா 

சக்கை 
பூவரசு சீலாந்தி 


- 


- 6 - 


பிறமொழித் தாவரப் பெயர்கள் மொழிமாற்றத்தின் 
போது சிறிய வேறுபாடே அடைகின்றன . 
சமஸ்கிருதம் 

தமிழ் 
கமலா 

கமலம் 
மல்லிகா 

மல்லிகை 
பலாசா 

பலாசம் 
அசோகா 

அசோகம் 


பிற இடங்களிலிருந்து 

கொண்டு 

வரப்படும் சில 
தாவரங்களுக்கு அந்தந்த இடங்களில் வழங்கும் பெயரையே 
இடுகின்றனர் , 

Crotans குரோட்டன்ஸ் 
Archids ஆர்க்கிடுகள் 

லில்லி 


Lily 


சில தாவரங்கள் புறத்தோற்றத்தின் அடிப்படையில் 
பெயரிடப்படுகின்றன . 

விசிறி வாழை 
சில தாவரப்பெயர்கள் காலப்போக்கில் மாறுதலடைந் 
துள்ளன 

கவரிச்சம்பா - கஸ்தூரிச்சம்பா 


. 


நாளில் 


விளையும் 


கார்த்திகை மாதத்தில் விளையும் நெல் கார்த்தி 
கைச் சம்பா 

எனவும் , அறுபது 

அறுபதாங் குறுவை எனவும் அவை 
பயிரிடப்படும் காலத்தின் அடிப்படையில் 

பெயரிடப் 
பட்டு 

ளன . 


குறுவை நெல் 


இன்று புதிதாகக் கண்டு பிடித்துள்ள நெல்வகைகளுக்கு 
ஊர்ப்பெயர் , மக்களின் பெயர் , ஆகியவை தவிர எண் 
ணிட்டுக் குறிக்கும் வழக்கமும் உள்ளது . 
ஊர்ப் பெயர் 

ஆடுதுறை , காஞ்சி 


- 7 - 


- 


மக்களின் பெயர் 
எண் 


அன்னபூரணி , கருணா 
ஐ . ஆர் . - 5 , ஐ . ஆர் -8 , 


ஐ . ஆர் -20 


ஒட்டு முறையில் விவசாயக் கல்லூரியினர் சண்டு 
பிடித்துள்ள கம்பு , சோளம் போன்ற தாவரங்களை ஒட்டுக் 
கம்பு , வீரியக்கம்பு , காலேஜ் கம்பு , ஒட்டுச் சோளம் , 
வீரியச் சோளம் , காலேஜ் சோளம் எனப் பலவிதமாகப் 
பெயரிட்டழைக்கின்றனர் . 


. 


குறிப்பிடும் 


ஒரே தாவரத்தை வேறு பெயராலும் 
நிலையும் உள்ளது . 

ஆச்சா 
ஆர் 

ஆத்தி 

சந்தனம் 
குரவம் 

குரா 
மரவம் 

மரா 


ஆரம் 


வெண்கடம்பு 


பல்வேறு விதமாகப் பெயரிட்டழைக்கப்படும் தாவரங் 
களில் ஒரு சிலவற்றை மட்டுமே சுட்டிக் காரணம் காட்டும் 
இக்கட்டுரையின் செய்திகள் முழுமையுடையதன்று . 
தாவரங்களுக்கு வழங்கப்படும் பெயர்களை -ஊர்வாரியாகத் 
தொகுத்துச் செய்வது மேலும் பயனுடையதாகும் . 


2 


குறுந்தொகை கூறும் தாவர உறுப்புப் 
பெயர்கள் தொல்காப்பிய மரபியல் 

செய்திகள் - ஒப்பீடு . 


தொல்காப்பியர் பொருளதிகாரத்தின் மரபியலில் , 
"* புல்லும் மரனும் ஓரறி வினவே 
பிறவும் உளவே அக்கிளைப் பிறப்பே . 

( மரபியல் : 28 ) 
எனப் புல் , மரம் என்னும் இரண்டினையும் ஓரறிவுடைய 
உயிரினங்களாகக் குறிப்பிடுகிறார் . புறவயிர்ப்புடையன 
வற்றைப் புல்லெனவும் , அகவயிர்ப்புடையனவற்றை மர 
மெனவும் அவரே வேறுபடுத்திக் காட்டியுள்ளார் . மேலும் 
அவர் புல்லின் உறுப்புக்களையும் மரத்தின் உறுப்புக்களையும் 
தனித்தனியாக விளக்குகிறார் . தாவர இயலார் , 
விதையிலைத் தாவரங்கள் என்று குறிப்பிடுவனவற்றைத் 
தொல்காப்பியர் புல் எனவும் , இருவிதையிலைத் தாவரங் 
கள் என்று குறிப்பிடுவனவற்றை மரம் எனவும் குறித் 
துள்ளார் என்ற கருத்து பொதுவாகக் கூறப்படுகிறது . 
அவரது பாகுபாடு இலக்கியங்களில் பயின்று வந்துள்ள 
மையை ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கம் . முதற் 
கட்டமாக சங்க இலக்கியங்களுள் ஒன்றான குறுந்தொகை 
யில் வந்துள்ள தாவர உறுப்புப் பெயர்களைக் கொண்டு 


- 9 


தொல்காப்பியரது பாகுபாடு அறிவியலார் பாகுபாட்டுடன் 
ஒத்துள்ளதா என்பதைக் காணலாம் . 


புல்லின் உறுப்புக்கள் : 
புல்லின் உறுப்புக்களைத் தொல்காப்பியர் , 
* தோடே மடலே ஓலை என்றா 
ஏடே இதழே பாளை என்றா 
ஈர்க்கே குலையே நேர்ந்தன பிறவும் 
புல்லொடு வருமெனச் சொல்லினர் புலவர் . " 

( மரபியல் : 88 ) 
என்று குறிப்பிடுகிறார் . தோடு , 

மடல் , ஓலை , ஏடு , 
இதழ் . பாளை , ஈர்க்கு , குலை என்னும் எட்டும் புல் 
உறுப்புக்கள் எனக் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் . 
குறுந்தொகையில் தோடு , மடல் , இதழ் , பாளை , 
என்னும் 5 உறுப்புக்களின் பெயர்கள் வருகின்றன . 


குலை 


( i ) தோடு : 
தோடு என்ற சொல் பனையின் 

மடலுடன் 

For lqW 
குருத்தோலையையும் , தாழையின் மடலையும் குறிக்கப் 
பயன்படுத்தப்படுகிறது . 

* போந்தைக் குடுமி - வெண்டோடு ” 281 : 2 . 
வீழ்தாழ் தாழை யூழுறு 

கொழுமுகை 
குருகுள ரிடத்தின் விரிபுதோ டவிழும் 

228 : 1-2 . 


( ii ) மடல் : 


மடல் என்பது கருக்குடன் கூடிய பனை ஓலையைக் 
குறிக்கும் சொல் . குறுந்தொகையில் பனை ஓலையையும் , 
தாழையின் முள் நிறைந்த இலையையும் இச்சொல் 
குறிப்பிடுகிறது . 

" மாவென மடலு மூர்ப 17 : ! 


மாய " 

- 10 
* மடலொடு மறுகில் 32 : 4 
* மடறாழ் பெண்ணை ” 81 : 7 
“ மன்றவம் பெண்ணை மடல் 177 : 3 . 
““ விழுத்தலைப் பெண்ணை விளையன் மாமடல் ” 

182 : 1 . 
“ பெண்ணைக் கொழுமடல் " 301 : 1-2 . 
"பனைத்தலைக் கருக்குடை நெடுமடல் குருத்தொடு 

. 


பனை 


இவ்வேழு தொடர்களிலும் மடல் என்ற சொல் 
ஓலையைக் குறிக்கிறது . 

“ கொழு மடற் றாழை 245 : 3 . 
எனும் ஓரிடத்தில் தாழையின் இலை 

மடல் 

என்ற 
சொல்லால் குறிக்கப்படுகிறது . 


11 


.. 


. 


( iii ) இதழ் : 

பூவின் தேனினங்களைக் கவர வசீகரமாகத் தோன்றும் 
பாகம் இதழ் எனப்படுகிறது . 

நாறிதழ்க் குவளை 62 : 2 . 
குவளை பல்லிதழ் 291 : 7 . 
மாயிதழ்க் குவளை 

339 : 5 . 
நிரையிதழ்க் குவளை 388 : 1 . 
வள்ளிதழ்க் குறைந்த கூழை நெய்தல் 

227 : 2-3 . 
" வள்ளிதழ் நீலம் 365 : 5 . 

தண்ணறுங் காந்தள் 
முகையவிழ் தானா நாறு 

நாறு நறுநுதற் 

259 : 2-4 . 
“ காந்தள் .... 

இதழ் தளை அவிழ்ந்த " 265 : 5 . 
" கவரிதழ் 103 : 1 . 


. 


பல்லிதழ் 


" சிறுவீ முல்லைக் கொம்பிற் றாஅய் 

இதழழிந் தூறும் 348 : 3-4 . 
மேலே காட்டிய வரிகளில் குவளை , நெய்தல் , நீலம் 
என்னும் நீர்வாழ் தாவரங்களும் , கவிர் என்னும் மரமும் ,, 
காந்தள் மூல்லை என்னும் 

என்னும் இருகொடிகளும் 
என்னும் உறுப்புப் பெயருடையனவாகக் கூறப்பட்டுள்ளன . 





T - 


2 


( iv ) பாளை : 
பனை , தென்னை , 

கமுகு போன்ற தாவரங்களின் 
பூங்கொத்து பாளை என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது . 

பாளை தந்த பஞ்சியங் குறுங்காய் 
ங்கிரும் பெண்ணை நுங்கொடு பெயரும் 

293 : 2-3 . 


என 


( v ) குலை 

* குலைக் காந்தள் | : 4 ; 239 : 3 
இடங்களில் காந்தளின் பூங்கொத்து 
சொல்லால் குறிக்கப்படுகிறது . 


இரு 
ற 


குலை 


என் 


பனை , தாழை , குவளை , நெய்தல் , நீலம் , காந்தள் , 
கவிர் , முல்லை என்னும் எட்டுத் தாவரங்களும் புல்லின 
உறுப்புப் பெயர்களைக் கொண்டுள்ளன . பனையின் தோடு , 
மடல் , பாளை எனும் மூன்று உறுப்புப் பெயர்கள் பற்றிய 
குறிப்பு குறுந்தொகையில் உள்ளது . தாழையின் தோடு , 
மடல் எனும் இரண்டு உறுப்புப் பெயர்களும் , காந்தளின் 
இதழ் , குலை என்னும் இரண்டு உறுப்புப் பெயர்களும் 
குறிப்பிடப்பட்டுள்ளன . குவளை , நீலம் , நெய்தல் என்னும் 
மூன்று நீர்வாழ் தாவரங்களும் , கவிர் மரமும் , முல்லைக் 
கொடியும் இதழ் எனும் ஓர் உறுப்புப் 

உறுப்புப் பெயரால் 
குறிப்பிடப்பட்டுள்ளன . 


தாவர இயலாரின் பிரிவுடன் ஒப்பிட்டுப் பார்க்கையில் 
தொல்காப்பியர் கூறிய உறுப்புப் பெயர்களைக் கொண்ட 


.12 . 


தாவரங்களில் பனை , தாழை , குவளை , நீலம் , நெய்தல் , 
காந்தள் எனும் ஆறும் ஒரு விதையிலைத் தாவரப் பிரி 
விலும் அடங்கும் . இதழ் என்னும் சொல் “ Petal என்று 
தாவர நூலாரால் குறிக்கப்படுகிறது . இருவிதையிலைத் 
தாவரங்களிலும் இதழ்கள் காணப்படும் . 


மரத்தின் உறுப்புக்கள் : 

புல் உறுப்புக்களைக் கூறிய தொல்காப்பியர் அடுத்த 
சூத்திரத்தில் மரத்தின் உறுப்புக்களைக் கூறுகிறார் . 

* இலையே முறியே தளிரே தோடே 
சினையே குழையே பூவே 

பூவே அரும்பே 
நனையே உள்ளுறுத் தனையவை யெல்லாம் 
மரனொடு வரூஉங் கிளவி என்ப . " 

( மரபியல் : 89 ) 
இச்சூத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள ஒன்பது உறுப்புக் 
களில் தோடு தவிர்த்த எட்டு உறுப்புப் பெயர்கள் பற்றிய 
குறிப்புக்கள் குறுந்தொகையில் காணக் கிடக்கின்றன . 


( i ) இலை : 
தாவரங்களில் 

பசுமை நிறத்தோடு அழகாகக் காட்சி 
தருபவை இலைகள் ஆகும் . அவை தாவரங்கள் தமக்குத் 
தேவையான உணவுகளைச் சேகரிக்க உதவுவன . 

" பருவிலைக் குளவி ” 100 : 2 
பாசிலை முல்லை " 108 : 3 
“சிறியிலை நெருஞ்சி ” 202 : 2 . 
" பாசிலை வாடாவள்ளி 216 ; 1-2 
“ மானடியன்ன கவட்டிலை யடும்பு " 245 : 1 
" இலையிலஞ்சினை கோங்கு 254 : 1-2 . 
" கொன்னிலைக் குரம்பை 284 : 7 
" பேரிலைப் பகன்றை " 350 : 4 


.... 


- 13 


" 


.... 


" அகலிலைப் பலவு " 

352 : 3 
பசேம்பி னலங்கல் வள்ளிலை " 76 : 3 

“ கூழை யிருவி 
பெரும்பெய வண்மையினிலை யொலித்தாங்கு " 

133 : 1-3 
" முள்ளிலைத் தடவு நிலைத் தாழை 219 : 5-6 

செவ்விகொள் வரகின் செஞ்சுவற் கலித்த 
கௌவை நாற்றின் காரிரு ளோரிலை " 282 : 1-2 . 
காந்தண் முழுமுதல் மெல்லிலை " 361 : 4-5 . 


இங்கு குறிப்பிட்டுள்ள தொடர்களில் குளவி , முல்லை , 
நெருஞ்சி , வள்ளி , அடும்பு , கோங்கு , குரம்பை , பகன்றை 
எனும் ஒன்பது இருவிதையிலைத் தாவரங்களும் , சேம்பு , 
தினை , வரகு , தாழை , காந்தள் எனும் ஐந்து ஒரு விதை 
யிலைத் தாவரங்களுமாக பதினான்கு தாவரங்கள் இலை 
எனும் உறுப்புப் பெயர் 

பெற்று வந்துள்ளமையைக் 
காண்கிறோம் . 


( ii ) தளிர் : 


மரங்களின் முற்றாத இலை தளிர் எனப்படுகிறது . இரு 
தொடர்களால் மாமரத்தின் தளிர் குறிப்பிடப்படுகிறது . 

“ அந்தளிர் மாஅத்து 278 : | 
“ பைங்கான் மாஅத் தந்தளிரன்ன 331 : 6 . 


( iii ) முறி : 

இச்சொல்லும் தளிர் என்னும் பொருளையே தருவது . 
குறுந்தொகையில் குறிப்பிடப்படும் 

“ மேனி முறியினும் வாய்வது " 62 : 5 . 

தடலுத் தட்டையு முறியுந் தந்திவை 223 : 4 . 
எனும் இரு இடங்களில் தளிர் 

எனும் பொருளே 
காணப்படுகிறது . 


- 14 . 


" மாஅத்து முறிகண் டன்ன 

278 ; 2 . 
“ கறிவளாடுக்கத் தாங்கண் முறி 288 : 1 . 
எனும் இரு தொடர்களிலுல் மா , மிளகு ஆகியவற்றின் 
தளிர் முறி எனும் உறுப்புப் பெயரால் குறிக்கப்படுகிறது.. 


(iv ) சினை : 


26 : 2 . 


மரக்கொம்பு சினை என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது . 

“ மென்சினைக் காஞ்சி 10 : 3 
" மராஅத்து வேனிலஞ்சினை " 22 : 4 
“ தீய்ந்த மராஅத் தோங்கல் வெஞ்சினை " 211 : 4 
4 வேங்கை மேக்கெழு பெருஞ்சினை " 
“ வேங்கைப் பூவுடை யலங்குசினை "" 134 : 4 
வேங்கை வீயா மென்சினை 247 : 5 
“ வேங்கை வாடுபூஞ் சினை 343 : 6 
" மென்சினை யா 37 : 3 
“ பொரிதா ளோமை வளிபொரு நெடுஞ்சினை " 

79 : 2 . 
“ மென்சினை யா " 37 : 3 
பொரிதா ளோமை வளிபொரு நெடுஞ்சினை 

79 : 2 . 
“ முனிசினை ஓமை " 396 : 3 . 
“ ஞாழற் பலசினை " 

பலசினை 81 : 2 . 
சினைதொறும் தீம்பழந் தூங்கும் பலவு " 83 : 3 
“ பலவினருஞ் சினை " 153 : 2 . 
“ தடவினோங்கு சினை 60 : 3 . 
* புன்னை மாச்சினை 175 : 3 . 
புன்னை நிலந்தோய் படுசினை " 236 : 4 . 
" புன்னை அலங்குசினை 296 : 2 


- 15 . 


"காயாப் பூக்கெழு பெருஞ்சினை " 183 : 5 
“ இலையிலஞ்சினை கோங்கு 

254 : | 
“ இருப்பை நெடுஞ்சினை " 329 : 2 . 
பல்வீ பட்ட பசுநனைக் குரவம் 
பொரிப்பூம் புன்கொடு பொழிலணி கொளா அச் 
சினை " 

341 : 1-3 . 
முடச்சினை வெட்சி 209 : 5 
மேற்கூறிய தொடர்களில் காஞ்சி , மரா , 

வேங்கை , 
ஓமை , ஞாழல் , பலா , திடவு , புன்னை , 

காயா , 
கோங்கு , இருப்பை , குரவம் , புன்கு என்னும் பதினான்கு 
மரங்களும் வெட்சி என்னும் செடியும் சினை என்னும் 
உறுப்புப் பெயர் பெற்று வந்துள்ளமை காண்கிறோம் . 
( v ) குழை : 
இச்சொல் கொத்தாகக் 

காணப்படும் தளிரைக் 
குறிக்கிறது . 

“ குழை பிசைந்தனையேம் ” 289 : 3 . 

பசுங்குழை " 294 : 6 . 
எனும் இவ்விரு தொடர்களும் குழை எனும் சொல் 
கொண்டு வந்துள்ளன . எந்தத் தாவரமும் இங்கு குழை 
என்னும் உறுப்புப் பெயரால் குறிக்கப்படவில்லை . 


( vi ) பூ : 


தாவரங்களின் 


இனப்பெருக்கத்திற்குக் காரணமாய் 


அமைவது 


" குறிஞ்சிப் பூ 3 : 3 . 
கமழ்பூ மென்சினைக் காஞ்சி " 10 : 3 . 
" பூவெனக் குவிமுகிழெருக்கங் கண்ணி " 17 : 1-2 
“ வேம்பின் ஒண்பூ " 24 : / 
வேம்பினமலை வான்பூ 28 : 3 
" ஆம்பற் பூ " 46 : 2 


.16 


13 


புன்கின் பூ " 53 : 2 . 
* மணிப் பூ 55 : 5 . 
" முல்லையாசில் வான்பூ " 108 : 3 
பூமலி தளவம் 382 : 3 
செம்பூ முருக்கு " 156 : 2 
“ காயாப் பூ " 18 : | 
* அடும்பின் தார்மணி யன்ன வொண் பூ 

243 : 1-2 
" மாஅத்து தாதமர் பூ ” 306 : 4 
கானவிருப்பை வேனல் வெண்பூ " 329 : / 
பகன்றை பொதியவிழ் வான்பூ " 330 : 4 
“ தோன்றி யொண்பூ " 107 : | 
" குருதிப் பூவின் குலைக் காந்தள் 1 : 4 
கரும்பின் நாறா வெண்பூ 85 : 4-5 
தாழை வெண்பூ 

226 : 5 
“ சுனைப் பூங்குவளை " 321 : 2 . 


. 


அடிகளில் 


இங்கு 

குறிப்பிடப்பட்டுள்ள பாடல் 
குறிஞ்சி , எருக்கு , வேம்பு , ஆம்பல் , முள்ளி (மணிப்பூ ), 
முல்லை , தளவம் , முருக்கு , காயா , அரும்பு , மா , இருப்பை , 
பகன்றை (தோள்றீ ) , காந்தள் , கரும்பு , தாழை , குவளை 
என்னும் 

தாவரங்களின் பூக்கள் பற்றிய குறிப்புக்கள் 
உள்ளன . காந்தள் , கரும்பு , தாழை . குவளை என்னும் 
நான்கும் ஒரு விதையிலைத் தாவரங்கள் . 


(vii ) அரும்பு : 
பூ மலர்வதற்கு 

முன்னர் 

மொட்டாக இருக்கும் 
நிலையே அரும்பு . 

" அரும்பற மலர்ந்த கருங்கால் வேங்கை 20 : 


- 17 - 


" பித்திகத் தரும்பு " 94 : 1-2 
“ நுண்மு ளீங்கைச் செவ்வரும் பூழ்த்த ” 110 : 4 

இத்தொடர்களில் வேங்கை , பித்திகம் , ஈங்கை எனும் 
தாவரங்களின் அரும்பு பற்றிய செய்திகள் உள்ளன 


( viii ) நனை : 

இதுவும் அரும்பைக் குறிக்கும் சொல்லே . 
“ நனை முதிர் புன்கு " 53 : 2 
பசுநனை ஞாழல் 81 : 2 
நனைமுதிர் ஞாழல் 397 : | 
பசுநனைக் குரவம் 341 : | 

இத்தொடர்களில் புன்கு , ஞாழல் , குரவம் எனும் 
மலர்களின் அரும்புகள் நனை எனும் சொல்லால் குறிப்பிடப் 
பட்டுள்ளன . 


குளவி , முல்லை , நெருஞ்சி , வள்ளி , அடும்பு , கோங்கு , 
குரம்பை , பகன்றை , பலா , மா , மிளகு , காஞ்சி , மரா , 
வேங்கை , யா , 

ஓமை , ஞாழல் , தடா , புன்னை , காயா , 
வெட்சி , இருப்பை , குரவம் , புன்கு , குறிஞ்சி , எருக்கு , 
வேம்பு , ஆம்பல் , முள்ளி , தளவம் , முருக்கு , பித்திகை , 
ஈங்கை , சேம்பு , தினை , தாழை , வரகு , கரும்பு , காந்தள் , 
குவளை என்னும் 40 தாவரங்கள் மர உறுப்புக்களைப் 
பெற்று வந்துள்ளன . சேம்பு , 

தாழை , வரகு , 
கரும்பு , காந்தள் , குவளை என்னும் ஏழு தாவரங்களும் 
தாவர இயலார் பகுப்பின் படி ஒரு விதையிலைத் தாவரங் 
களாகும் . மீதமுள்ள அனைத்தும் இருவிதையிலைத் 
தாவரங்களே . 


தினை , 


சேம்பு , தினை , வரகு , எனும் மூன்றின் இலை , கரும்பு , 
குவளை எனும் இரண் டி 

ன் 

பூ , தாழை , காந்தள் எனும் 
இரண்டின் இலை , 

உறுப்புக்கள் பற்றிய 
செய்திகள் உள்ளன . 


ஆகிய 


- 18 . 


காயே பழமே தோலே செதிளே 
வீழோ டென்னாங் கவையும் அன்ன " 

( மரபியல் : 89 ) 
என்னும் சூத்திரத்தில் புல் , மரம் ஆகிய இரண்டிற்கும் 
பொதுவான உறுப்புக்களைத் தொல்காப்பியர் தருகிறார் . 
செதிள் எனும் ஓர் உறுப்புத் தவிர காய் , பழம் , தோல் , 
வீழ் என்னும் ஏனைய நான்கும் குறுந்தொகையில் குறிப் 
பிடப் பட்டுள்ளன 


. 


( i ) காய் : 

பூ முதிர்ந்து தோன்றுவது காய் , 
“ உழுந்தின் ஊழ்ப்படு முதுகாய் " 68 : 1-2 
“ பொறிகாற் கள்ளி விரிகாய் " 154 : 5 
“ கவைமுட் கள்ளிக் காய் " 174 : 2 

வேம்பின் பைங்காய் 196 : | 
" நெல்லியம் பசுங்காய் ” 209 : / 
சிதட்டுக்கா யெள் 

261 : 2 
“ பாளை தந்த பஞ்சியங் குறுங்காய் " 293 : 2 
இங்கு உழுந்து , கள்ளி , வேம்பு , 

நெல்லி , எள் , 
பனை ஆகிய தாவரங்களின் காய் பற்றிய குறிப்பு உள்ளது . 
தாவர இயலார் பகுப்புப்படி உழுந்து , கள்ளி , வேம்பு , 
நெல்லி , எனும் நான்கும் இரு விதையிலைத் தாவரங்கள் . 

பனை இரண்டும் ஒரு விதையிலைத் தாவரங்கள் . 


எள் , 


( ii ) பழம் : 

காய் கனியும் நிலை பழம் என்ற சொல்லால் குறிக்கப் 
படுகிறது . 

கழனி மாத்து விளைந்துகு தீம்பழம் 8 : | 
“ தேக்கொக்கின் றீம்பழம் 164 : 2 
சிறுகோட்டுப் பெரும்பழம் 18 : 4 


- 19 . 


“ தீம்பழந்தூங்கும் பலவு " 83 : 4 
“ கலைகை தொட்ட கமழ்சுளைப் பெரும் பழம் 342 : 1 
“ பலவிற் சேர்ந்த பழம் 385 : | 
" வெண்கோட் டதவத் 
தெழுகுளிறு மிதித்த வொருபழம் " 24 : 3-4 
“ வேப்ப வொண் பழம் ” 67 : 2 

இத்தொடர்களில் மா , பலா , அத்தி , வேப்பு எனும் 
மரங்களின் 

பழம் 

பற்றிய குறிப்பு உள்ளது . இவை 
அனைத்தும் தாவர இயலார் பகுப்பின் படி இருவிதையிலைத் 
தாவரங்களாகும் . 


( iii ) தோல் : 
“ தோனயந் துண்ட பொருதா ளோமே 

79 : 1-2 
எனும் இத்தொடரில் ஓமை எனும் இருவிதையிலைத் 
தாவரத்தின் மேல் 

பட்டை தோல் வம் உறுப்புப் 
பெயரால் குறிக்கப்படுகிறது . 


எனு 


( iv ) வீழ் : 

வீழ் என்பது விழுது எனப்படும் புறவேராகும் . 
பல்வீ ழிற்றி " 106 : | 

" வீழ்தாழ் தாழை " 228 : | 
எனும் இவ்வரிகளில் இத்தி , தாழை எனும் இரு தாவரங் 
கள் வீழ் எனும் உறுப்புப் பெயரால் குறிக்கப்படுகின்றன . 
தாவர இயலார் பகுப்பின் படி , இத்தி இருவிதையிலைத் 
தாவரம் ; தாழை ஒரு விதையிலைத் தாவரம் . 


தொல்காப்பியர் அகக்காழ் , புறக்காழ் என்பவற்றின் 
அடிப்படையில் தான் மரம் , புல் என்ற பிரிவையே , அமைக் 
கிறார் . காழ் என்பது மரத்தின் 

உட்பகுதியிலுள்ள 
வயிரம் என்றழைக்கப்படும் உறுதியான பகுதியாகும் . 


- 20 


மரத்தின் காழ் உலக்கையாகப் 

பயன்பட்டது 
என்பதை , 

“ கருங்காழ் உலக்கை 238 : | 
எனும் குறுந்தொகைத் தொடர் உணர்த்துகிறது . 


குறுந்தொகையில் காணப்படும் சிறப்புச் செய்திகள் : 


தொல்காப்பியர் கூறிய 

கூறிய இத்தாவர உறுப்புக்களைத் 
தவிர ஐம்பதுக்கும் அதிகமான தாவர உறுப்புக்கள் 
பற்றிய குறிப்புக்கள் குறுந்தொகையில் காணப்படுகின்றன . 
அவற்றில் சில தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ள உறுப்புப் 
பெயர்களின் பொருள் கொண்டன . 


வை 


( i ) அடை- இச்சொல் இலை எனும் பொருளுடையது . 
( ii ) குருத்து , நுகும்பு - இச்சொற்கள் தளிர் எனும் 

பொருளுடையன . 
( iii ) கொம்பு , கோடு , கோல் , பொங்கர் 

சினை எனும் பொருளுடையன . 
( iv ) அலர் , வீ , மலர் - இவை பூ எனும் பொருளு 

டையன . 
( v ) பொதி , போது , முகிழ் , முகை- இவை அரும்பு 

எனும் பொருளுடையன . 
( vi ) வாய்- இதழ் எனும் பொருளுடையது . 
( vii ) இணர் , குரல் , கோள் , 

இவை 
எனும் சொல்லோடு தொடர்புடையன . 
( viii ) கனி - பழம் எனும் பொருளுடையது . 


துணர் 


குலை 


( i ) ( 1 ) அடை : 

" பாசடை நிவந்த கணைக்கா னெய்தல் ” 9 : 4 
நெடுநீ ராம்ப லடைப் புறத்தன்ன " 352 : 1 
இவ்விரு வரிகளிலும் நெய்தல் , ஆம்பல் ஆகிய இரு 


.21 . 


நீர் வாழ் தாவரங்களின் இலை அடை என்ற சொல்லால் 
குறிக்கப்படுகிறது . 
( ii ) ( 1 ) குரூத்து : 
இது பனையின் 

தளிர் ஒலையைக் குறிக்கும் சொல் , 
குருத்தோலை என்றே வழங்கப்படுகிறது . 
" பனைத்தலைக் கருக்குடை நெடுமடல் குருத்தொடு " 

372 : / 
( 2 ) நுகும்பு : 
இது வாழையின் தளிர் லையைக் குறிக்கும் சொல் . 

" சோலை வாழை சுரி நுகும் பினைய " 308 : 1 
( iii ) ( 1 ) கொம்பு : 
“ கொன்றை ..... கொம்புசேர் கொடியிணரூழ்த்த ” 

66 : 4 
“ நொச்சி ... அணிமிகுமென் கொம்பூழ்த்த " 138 : 4 
கொன்றை , நொச்சி ஆகிய தாவரங்களின் கிளைகள் 
‘ கொம்பு எனும் சொல்லால் குறிக்கப்படுகிறது . 

" முல்லைக் கொம்பு " 348. 3 
என முல் லக் கொடியின் கிளையும் கொம்பு எனும் உறுப்புப் 
பெயரால் குறிக்கப்பட்டுள்ளன : 


2. கோ : 
" நீடிய மரத்தகோடு ” 99 : 4 
“ வேரு முதலுங்கோடு மொராங்கு பலவின் " 

257 : | 
இங்கு மரா , பலா ஆகியவற்றின் கிளைகள் கோல் 
எனும் பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளன . 

3. கோல் : 
குறிஞ்சி , வாகை 

தாவரங்களின் 

கிளைகள் 
கோல் எனும் பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளது . 

" கருங்கோற் குறிஞ் 3 : 3 
வாகைக் கோலுடை நறுவீ ” 347 : 2 


- 22 


4. பொங்கர் : 
“ பொங்கர் போந்தென நெற்றுவிளை உழிஞ்சில் " 

39 : / 
“ பொங்கர் புன்னை ” 320 : 6 


இத்தொடர்களில் வாகை , புன்னை ஆகிய மரங்களின் 
கிளைகள் “ பொங்கர் , என்ற உறுப்புப் பெயரால் 
குறிப்பிடப்படுகின்றன . 


( iv ) 1. அலர் : 

" மாரிப் பீரத் தலர் ” 98 : 5 
சுகோங்கின் தலையலர் " 254 : 3 
“ விரியலர்ப் புன்னை 351 : 5 
" அழுவநின்ற அலர்வேய் கண்டல் ” 340 : 4 

இத்தொடர்களில் பீர்க்கு , கோங்கு , புன்னை , தாழை , 
இவற்றின் பூக்கள் அலர் என்ற சொல்லால் குறிக்கப் 
படுகின்றன . 


2. மலர் : 


" குவளை வண்டுபடு மலர் 30 : 5 
" குவளைக் குறுந்தாணான் மலர் " 270 : 7 
" குவளைத் தண்டுளிக் கேற்ற மலர் ” 291 : 8 
" நெய்தன் மாமலர் ” 397 : 2 
" ஆம்பன் மலர் , 

84 : 5 
முண்டகக் கூர்ம்பனி மாமலர் ” 51 : | 
" ஈங்கைச் செவ்வரும் பூழ்த்த 
வண்ணத் துய்ம்மலர் ” 110 : 5-6 
" பாதிரிக் கூன்மலர் ” 147 : | 
" ஆவிரைப் புதுமலர் ” 173 : | 
“ நறுமலர்ப் புறவு " 220 : 5 


- 23 


அவரைக்கிளிவா யொப்பி னொளிவிடு பன்மலர் " 

240 : 2 
" வெண் கூதாளத் தந்தூம்பு புதுமலர் ” 282 : 6 
புன்னைத் தாதுசேர் நிகர் மலர் ” 311 : 6 
* அடும்ப விழணி மலர் ” 

349 : | 
“ அடும்பி னாய் மலர் ” 401 : | 
இத் தொடர்களில் குவளை , 

நெய்தல் , ஆம்பல் , 
முண்டகம் , ஈங்கை , பாதிரி , 

முல்லை , அவரை , 

வெண் 
கூதாளம் , புன்னை , அடும்பு 

தாவரங்களின் 
பூக்கள் மலர் என்ற சொல்லால் குறிக்கப்படுகின்றன . 


ஆகிய 


( 3 ) வீ : 
“ வேங்கை வீயுகு துறுகல் 47 : | 
வேங்கை வீயா மென்சினை வீயுக " 247 : 5 
“ சிறுவீ ஞாழல் " 

50 : | 
“ நறுவீ ஞாழல் ” 318 : 2 ; 328 : 1 
நனைமுதிர் ஞாழல் சினை மருதிரள்வீ " 397 : 1 
“ செவ்வீ மருது ” 

50 : 2 
“ பசுவீ முல்லை ” 

62 : / 
“சிறுவீ முல்லை " 348 : 3 
" கொன்றையம் பசுவீ ” 183 : / 
" கொன்றை யொள்வீ ” 233 : 2 
“ பல்வீ பட்ட பசுநனைக் குரவம் ” 341 : | 
" வாகைக் கோலுடை நறுவீ " 

347 : 2 
“ வேள்வீத் தாழை ” 133 : 4 
“ வெண்டோ டிரியும் வீததைக் கானற் 

304 : 6 


கைதை " 


கொன்றை , 


இவ் வரிகளில் வேங்கை , ஞாழல் , மருது , முல்லை , 
குரவம் , 

வாகை , தாழை ஆகியவற்றின் 


- 24 - 


பூ வீ என்னும் உறுப்புப் 
பட்டுள்ளது . 


பெயரால் 


குறிப்பிடப் 


V. ( 1 ) பொதி : 

கரும்பின் மொட்டு பொதி என்னும் சொல்லால் 
அழைக்கப்படுகிறது . 

"‘ கரும்பின் கூம்பு பொதியவிழ 35 : 3 
2. போது : 
இதுவும் அரும்பைக் குறிக்கும் ஓர்சொல் . 
“ நீலப் பைம்போது ” 110 : 3 
" போதீன் கொன்றை ” 148 : 3 
" போதவிழ் பொன்னிணர் ....... புன்னை ” 320 : 5 
" வெட்சி ... தழையவிழ் பல்போது கமழும் " 

209 : 6 
இங்கு நீலம் , கொன்றை , புன்னை , 

புன்னை , வெட்சி ஆகிய 
வற்றின் அரும்பு போது என வழங்கப்படுகிறது . 
3. முகிழ் : 

“ குவி முகி ழெருக்கு ” 
என மூருக்கின் அரும்பு முகிழ் எனும் சொல்லால் 
குறிக்கப்படுகிறது . 


...... 


22 


. 


4 , முகை : 
“ எதிர் முகைப்பசுவீ முல்லை ” 62 : / 
முல்லைத் ........ தொகுமுகை 126 : 4 
முல்லை சிறு வெண்முகை ” 162 : 4 
" முகை முற்றினவே முல்லை ” 188 : | 
இன்று முல்லை முகை நாறும்மே 193 : 6 
குறுமுகை யவிழ்ந்த நறுமலர்ப் புறவு ” 220 : 5 
" முல்லை சிறுபசு முகை 221 : 5 

3 


- 25 . 


- 


" முல்லைப் பசுமுகை " 323 : 5 . 
முல்லை மென்முகை 358 : 7 
முல்லை முகைதலை திறந்த நாற்றம் 382 : 2 
" மாரிப் பித்திகத்து நீர்வார் கொழுமுகை " 370 : 1 
மென்முகை யவிழ்ந்த கோங்கு " . 254 : 2 
" காந்தளங் கொழுமுகை 265 : / 
" தாழை யூழுறு கொழுமுகை " 228 : | 


மேலே குறிப்பிட்டுள்ள பாடலகளில் முல்லை , பித்தி 
கம் , தாமரை , 

ஆம்பல் , கோங்கு , காந்தள் , தாழை 
ஆகியவற்றின் அரும்பு முகை எனக் குறிக்கப்படுகிறது . 


( vi ) 1. வாய் : 
காந்தள் கொழுமுகை வண்டுவாய் திறக்கும் ” 

265 : / - 2 
"“ ஆம்பலணி நிறக் கொழுமுகை 
வண்டுவாய் திறக்கும் ” 370 : 1-2 

இங்கு காந்தள் , ஆம்பல் ஆகிய மலர்களின் இதழ்கள் 
வாய் எனும் சொல்லால் உணர்த்தப்படுகின் றன . 


C. 


( vii ) 1. இணர் : 
“ கொடி யிணரிடை யிடுபு 

புதுப்பூங் கொன்றை ” 21 : 1-3 
கொடி யிணரூழ்த்த கொன்றை 66 : 4 
" மராஅத் தோங்கல் வெஞ்சினை 
வேனி லோரிணர் 21 / : 4-5 
“ இணரவிழ் புன்னை ” 299 : 3 
“ மின்னிணர்ப் புன்னை " 303 : 6 
" பொன்னிணர் மரீஇய புள்ளிமிழ் பொங்கர்ப் 

* 320 : 6 


புன்னை 


- 26 . 


“ குவி யிணர்த் தோன்றி யொண்பூ " 107 : | 
இங்கு குறிப்பிட்டுள்ள அடிகளில் 

அடிகளில் குலை 

என்னும் 
சொல்லின் பொருள் கொண்ட இணர் எனும் உறுப்புப் 
பெயர் கொன்றை , மரா , புன்னை , காந்தள் ( தோன்றி ) 
ஆகிய தாவரங்களுக்கு உறுப்பாக வந்துள்ளமையைக் 
காண்கிறோம் . 

2. குரல் : 

நொச்சி , எருவை , அறுகு ஆகிய தாவரங்கள் 
எனும் உறுப்புப்பெயர் கொண்டு வந்துள்ளன . 
குலை என்ற உறுப்புப் பெயரால் தொல்காப்பியர் 
குறிக்கும் பூங்கொத்தைக் குறிக்கும் ஒரு சொல் . 

“ மாக்குரல் நொச்சி ” | 38 : 3 
நாட்குரல் எருவை ” 

170 : 2 
“ செங்கோற் பதவின் வார்குரல் 363 : 2 


குரல் 


3. கோள் : 


என்று 


இச்சொல்லும் குலை என்னும் 

பொருளுடையது . 
பூங்கொத்தன்றி கனியின் சேர்க்கையையும் குலை 
குறிப்பிடுவது மரபு . சான்று : வாழைக்குலை . 

“ வேர் கோட் பலவு ” 18 : / 
“ வீழ் கோட் பலவு ” 257 : 3 
செறிகோட் பைங்குரல் 198 : 4 ) 


4. துணர் : 
இதுவும் குலை எனும் பொருடைய சொல்லே . 
“ துணர்த் தேக்கொக்கு 164 : 2 


( viii ) 1. கனி : 

“ புன்கால் உகாஅத்து 
இறவுச்சினை யன்ன நளிகனி " 


274 : 1-2 


- 27 . 


பிரம்பின் 

வரிப்புற விளைகனி " 91 : / 
" பூநாறு பலவுக்கனி " 90 : 1 ; 373 : 6 

கனி எனும் சொல் தொல்காப்பியம் கூறும் பழம் 
என்னும் உறுப்புப் பெயரையே உணர்த்துவதாகும் . இங்கு 
உகா , பிரம்பு , பலா ஆகியவற்றின் பழங்கள் கனி என்று 
குறிப்பிடப்படுகின்றன , 


பிற தாவர உறுப்புப் பெயர்கள் - : 


தொல்காப்பியர் கூறியுள்ள தாவர உறுப்புப் பெயர் 
களோ அதன் பொருள் கொண்டதாகவோ அமையாத 
தாவரப் பெயர்களும் குறுந்தொகையில் உள்ளன . 


1. அரிசி : 


விதை 


இச்சொல் 

என்னும் பொருளுடையது . 
இன்றைய வழக்கில் இச்சொல் நெல்லின் மணியைக் 
குறிக்கிறது . 

“ அத்த வாகை யமலை வானெற் 
றரியார் சிலம்பி னரிசி யார்ப்ப ” 369 : 1.2 
இங்கு மரத்தின் விதை அரிசி 

என்ற 
சொல்லால் குறிப்பிடப்படுகிறது . 


வாகை 


2. விதை : 


" விதைக்குறு வட்டி ” 155 : 2 
என்னுமிடத்தில் விதை எனும் சொல்லும் குறிப்பிடப் 
படுகிறது . இங்கு எந்தத் தாவரத்தின் விதையும் குறிப் 
பாகச் சுட்டப்படவில்லை . 


அரை , 


நிலை , 


மரத்தின் அடிமரம் ( trunk ) 

தாள் . 
முதல் என்னும் சொற்களால் குறிக்கப்படுகிறது . 


-28 


3 . 

அரை : 
" யாஅத்துப் பொரியரை " 255 : 1-2 
புல்லரை யுகாய் ” 

363 : 4 
இங்கு யா , உகா ஆகிய மரங்களின் அடிமரம் அகை 
எனும் பெயரால் குறிக்கப்படுகிறது . 


. 


4 , தாள் : 
" பொரிதா ளோமை ” 

79 : 2 
* புன்றா ளோமை ” 260 : 8 
நெடுந்தாள் வேங்கை ” 134 : 3 
“ நெரிதாள் வேங்கை ” 

208 : 2 
ஓமை , 

வேங்கை ஆகியவற்றின் அடிமரம் தாள் 
என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது . 

5. நிலை : 
கொன்றை , தாழை இவற்றின் 

அடிமரம் 
எனப்படுகிறது . 

" தடவு நிலைக் கொன்றை ” 66 : 8 
" தடவு நிலைத் தாழை ” 219 : 6 


‘ நிலை 


6. முதல் : 
இச்சொல்லும் அடிமரத்தைக் குறிப்பதே . 
* யாஅ .....-- முழுமுதல் ” 255 : 2 
“ வேறு முதலுங் கோடும் வீழ்கோட் பலவு " 

257 : | 
" முழ்வு முதலரைய தடவுநிலைப் பெண்ணை ” 

301 : | 
யா , பலா , பனை ஆகியவற்றின் அடிமரம் முதல் 
என்றழைக்கப்படுகிறது . 

தாவரங்களின் காய்ந்த கொம்பு உலவை , கோல் எனப் 
படுகிறது . 


- 29 


7 . 


உலவை : 


சுபொரிதா ளோமை வளிபொரு நெடுஞ்சினை 

அலுங்கலுலவை " 79 : 2.3 . 
என்னும் அடிகளில் 

ஒமை 

மரத்தின் உலர்ந்த கொம்பு 
உலவை எனப்படுகிறது . 


8. கோல் : 
“ சிறுகோல் குடம்பை " 301 : 2 
கூடுகட்டப் பயன் படுத்தும் 

காய்ந்த 
கொம்புகளைக் கோல் எனும் சொல் குறிக்கிறது . 


பறவைகள் 


9. ஒசியல் : 


மரத்தின் ஒடிந்த கிளை ‘ ஒசியல் எனப்படுகிறது . 
நாருடை ஒசியலற்றே ” , 1/2 : 4 


10. கதிர் : 
தானியங்களின் கனிக்குலைகள் கதிர் எனப்படுகிறது . 
“ ஆய்கதிர் நெல் ” 

238 : 2 
கதிரொடு " 

296 : 4 


11. குரல் : 

தினையின் கதிர் குரல் என்ற சொல்லால் குறிக்கப் 
படுகிறது . 

“ பொன்போற் சிறுதினைக் 
கடியுண் கடவுட் கிட்ட செழுங்குரல் " 105 : / - 2 

" செந்தினை 
மடப்பிடித் தடக்கை யன்ன பால்வார்பு 
கரிக்குரற் டிரைஞ்சிய செறிகோட் பைங்குரல் 

198 : 2-4 


- 30 


பிறங்கு குரல் இறடி " 214 : 2 
" பெருங்குர லேனல் 360 : 5 


12. கருக்கு : 


பனை மடலின் ஓரத்தில் வாள் போன்று கறுப்பாக 
அமைந்த பகுதி கருக்கு எனப்படும் . பனை மட்டை 
கருக்கு மட்டை 

என வழங்கப்படுகிறது . 

“ பைங்காற் கருக்கின் 
கொம்மை போந்தை 281 : 1-2 
" பனைத்தலை கருக்குடை நெடுமடல் 372 : | 


13. கால் : 


இது பூங்காம்பினைக் குறிக்கும் சொல் . 
“ கணைக்கா னெய்தல் " 9 : 4 
" திரள்கா லாம்பல் " 178 : 2 

“ மாக்கொடி யறுகை 
பிணிகான் மென்கொம்பு ” 256 : 1-2 


14 காழ் : 
“ முளிவெதிர் நோன்காழ் " 304 : 2 

எனும் அடியில் உலர்ந்த மூங்கிலின் வலிய காம்பு 
குறிப்பிடப்படுகிறது . 


15. தாள் : 
இலையின் அடிப்பாகங்கள் 

இணைந்து 

உருவாகும் 
தண்டு தாள் என்ற சொல்லால் குறிக்கப் படுகிறது . 

பைந்தாட் செந்தினை " 198 : 2 
" குவளைக் ....... குறுந்தா ணான்மலர் ” 270 : 7 


- 31 


16 கிழங்கு - : 
“ பழங்குழி யகழ்ந்த கானவன் கிழங்கினொடு " 

372 : 9 
எனக் கிழங்கு குறுந்தொகையில் குறிப்பிடப்படுகிறது . 
கிழங்கு என்பது தாவரங்கள் உணவினைச் 

சேகரிக்கும் 
வேர்ப்பகுதியாகும் . 


17. கொங்கு : 
பூவின் மகரந்தம் 

கொங்கு என்ற சொல்லால் 
குறிப்பிடப்படுகிறது . 

"“ கொங்கு தேர் வாழ்க்கை ” 2 : 1 
எனும் தொடரில் வண்டு மகரந்தத்தை ஆராய்ந்து 
உண்ணும் என்ற செய்தியைத் தருகிறார் ஆசிரியர் .. 

" கொங்கு முதிர் முண்டகம் 46 : 1 
" குண்டுநீர்த் தாமரைக் கொங்கு 300 : 3 . 

இவ்விரு தொடர்களிலும் முறையே முண்டகம் , 
தாமரை 

ஆகிய மலர்களின் மகரந்தம் பற்றிய குறிப்பு 
உள்ளது . 


18 . 

தாது : 
இதுவும் மகரந்தத்தைக் குறிக்கும் சொல்லே . பூவின் 
மகரந்தம் பயறு போல் கொத்தாக அமைந்திருக்கும் செய்தி 

" பயறுபோ லிணர பைந்தாது ” 
என்ற தொடரில் கூறப்பட்டுள்ளது . 
" மாச்சினை நறுந்தாது கொழுதும் பொழுது ” 

192 : 5 
" மாஅத்துத் தாதமர் பூ 306 : 4 
" புன்னைத் தாதுசேர் நிகர் மலர் " 311 : 6 
* முல்லைப் பசுமுகைத் தாது 323 : 5 
" காந்தள் நறுந்தாது " 239 : 4 


- 32 . 


இவ்வடிகளில் மா , புன்னை , முல்லை , காந்தள் , ஆகிய 
வற்றின் தாது பற்றிய செய்தி கூறப்படுகிறது . 


19. கொம்பு : 


* மாக் கொடி யறுகை 
பிணிகான் மென் கொம்பு " 

256 : 1-2 


எ O 


20. கோல் : 

இவ்வரிகளில் அறுகின் தண்டு - ‘ கொம்பு 
சொல்லால் உணர்த்தப்படுகிறது . 

“ செங்கோல் பதவு ” 362 : 2 
எனும் இத்தொடரில் அறுகின் தண்டு - கோல் எனும் 
பெயரால் குறிப்பிடப்படுகிறது . 


21. சாம்பல் : 


இது வாடிய பூவினைக் குறிக்கும் சொல் . ஆம்பலின் 
காய்ந்த பூ குறுந்தொகையில் சாம்பல் என்ற சொல்லால் 
குறிக்கப் படுகிறது . 

" ஆம்பற் பூவின் சாம்பலன்ன " 46 : | 


22. செம்மல் : 


இச்சொல் பழம்பூவை உணர்த்துவது . 
" மருதின் செம்மல் " 50 : 2 


23. சுளை : 


பலாப் பழத்தினுள் காணப்படும் இனிமையான பகுதி 
சுளை எனும் உறுப்புப் பெயராகக் கூறப்படுகிறது . 

" கமழ் சுளைப் பெரும் பழம் 342 : 1 


- 33 . 


மரங்களின் பட்டை ததரல் , நார் என்ற சொற்களால் 
குறிப்பிடப் படுகின்றன . 
24. ததரல் : 

பருப் பெருந்ததால் " 213 : 3 

இங்கு பருத்த பெரிய மரப்பட்டை ததரல் எனப் 
படுகிறது . 


25. நார் : 
இச்சொல்லும் மரத்தின் பட்டையைக் குறிப்பதே . 
" நாருடை ஒசியல் 

112 : 4 
" நீர்நசை வேட்கையி னார்மென்று தணியும் " 

274 : 5 
இவ்விரு வரிகளிலும் 

நார்- மரப்பட்டை எனும் 
பொதுவான பொருளைக் குறிப்பதாக உள்ளது . 
“ முருக்கி னன்னார் களைந்து " 156 : 2 . 

“ யாஅத் தொலையக் குத்தி 
வெண்ணார் கொண்டு 307 : 6-7 
எனும் இவ்விரு தொடரிலும் முருக்கு , யா ஆகிய மரங்க 
ளின் பட்டை நார் என்று குறிப்பிடப் பட்டுள்ளது . 


26 . 


தழை : 
இது ஆடையாகப் பயன் பட்ட இலைகளைக் குறிக்கும் 
சொல் . 

" வெள்ளாம்ப லம்பகை நெறித்தழை " 293 : 5 
“ குவளைத் தண்டழை " 342 : 5 

இவ்விரு இடங்களிலும் ஆம்பல் , குவளை ஆகியவற்றின் 
தழை குறிக்கப்படுகிறது .. 

“ பசுந்தழை 294 : 7 
" நறுந்தழை " 333 : 3 
“ தழையணி மகளிர் ” - 125 : 3 


- 34 - 


தழையணி அல்குல் " 159 : 1 ; 214 : 4 
எனும் இத்தொடர்களெல்லாம் மகளிர் தழையை அணிந்த 
செய்தியைத் தருகிறது . 


27. நுங்கு : 
பனையின் முற்றாத காய் நுங்கு எனப்படுகிறது . 
“ பெண்ணை நுங்கொடு பெயரும் ” 

293 : 3 
மரங்களின் உலர்ந்த காய் நெற்று , வத்தல் என்னும் 
பெயர்களால் அழைக்கப்படுகிறது . 


28. நெற்று - : 
" வாகை வெண்ணெற்று ” 7 : 5 
“ நெற்றுவிளை உழிஞ்சில் " 39 : 2 

“ வாகை யமலை வானெற்று ” 369 : 1 
எனும் தொடர்களில் வாகையின் ஒலியிடும் உலர்ந்த காய் 
குறிப்பிடப்படுகிறது . 


29. வற்றல் : 

" உழிஞ்சில் வற்றல் ” 39 : 2 
என்னும் தொடரிலும் வாகையின் உலர்ந்த காய் வற்றல் 
என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது . 


30. பஞ்சி : 

பஞ்சி என்ற சொல் பனை , தென்னை ஆகியவற்றின் 
காயின் நாரை உணர்த்துகிறது . 

" பாளை தந்த பஞ்சியங் குறுங்காய் ” 293 : 2 
என்னுமிடத்து பனங் காயின் நார் குறிக்கப்படுகிறது : 


31. பஞ்சு : 

பருத்திச் செடியின் விதையின் வெளிப்புறத்தில் 
ஒட்டியிருக்கும் பகுதி பஞ்சு என்று குறிப்பிடப்படுகிறது . 


. 35 . 


பஞ்சு வெண்திரி " 353 : 5 
என்ற ஓரிடத்தில் பஞ்சு பற்றிய குறிப்பு வந்துள்ளது . 


32 . 


பாவை : 


வரகுக் கதிரின் தாள் பாவை எனும் 

சொல்லால் 
குறிக்கப்படுகிறது . 
" வரகின் இரலை மேய்ந்த குறைத்தலைப்பாவை 

220 : 2 
அறுகின் தண்டையும் ‘ பாவை என்ற சொல்லால் குறிப் 
பிடும் மரபு இருந்த நிலையை அகநானூறுற்றுப் பாடலடி 
களும் சுட்டுகின் றன . 

" பதவின் பாவை முனைஇ மதவு நடை 
அண்ண விரலை யமர்பிணை தழீஇ " 

( அகம் 23 : 7-8 ) 
“ பழங்கன்று கறிக்கும் பயம்பம லறுகைத் 
தழங்குகுரல் வானின் றலைப்பெயர் கீன்ற 
மண்ணுமணி யன்ன மாயிதழ்ப் பாவை " 

( அகம் 136 : 11-13 ) 


33. முள் : 


தாவர இனம் விலங்கினங்களால் முற்றிலும் அழிக்கப் 
படாமலிருக்கக் கொண்டுள்ள மாறுபாடுகளுள் ஒன்றே 
" முள் . 

‘ கூன் முள் முண்டகம் " 51 : | 
நுண் முளீங்கை ” 110 : 5 
" கவைமுட் கள்ளி ” 

174 : 2 
" முன்னிலைத் தடவு நிலைத்தாழை ” 219 : 5-6 
* முள்ளிலம் பணை மூங்கில் ” 21 : 5 
நெருஞ்சி கட்கின் புதுமலர் முட்பயந்தாங்கு " 

202 : 3 


- 36 - 


முண்டகம் , ஈங்கை , கள்ளி ஆகிய 

தாவரங்களின் 
தண்டுப் பகுதியில் முள் காணப்படும் . தாழையின் இலை 
முள் உடையது . மூங்கிலின் தண்டில் முள் காணப்படு 
மெனினும் சில இனங்களில் மூள் இல்லை என்பதை முன் 
‘ முள்ளிலம் பணை மூங்கில் என்னும் தொடர் குறிக்கிறது . 
நெருஞ்சியின் மலரே காயாகி , அதுவே முள்ளாகமாறி 
விடுகிறது என்ற சிறப்பான செய்தியும் குறுந்தொகையில் 
காணப்படுகிறது . நெருஞ்சியின் முள் அதன் காயில் 


உள்ளது . 


34. மு : 
விதையிலிருந்து முளைத்து வரும் இளம் 

தண்டே 
முளை எனப்படுகிறது . 

" முளைவா ளெயிற்றள ” 119 : 3 

" நாகுபிடி நயந்த முளைக்கோடு " 346 : / 
எனும் இத்தொடர்களில் நாணல் , மூங்கில் ஆகியவற்றின் 
முளை குறிக்கப்படுகிறது . 


35 . 

வேர் : 
தாவரங்கள் தரையில் உறுதியாக நிற்பதற்கு உதவுவது 
வேர் . 

“ வேர் கோட் பலவு ” 18 : | 
" இற்றிக் கல்லிவர் வெண்வேர் " 106 : 1 
“ கண்டல் வேர் ” 117 : 3 
" ஞாழல் வேர் ” 

328 : | 
இங்கு பலா , இற்றி , தாழை , ஞாழல் ஆகியவற்றின் 
வேர் குறிக்கப்படுகிறது . 


36. பொத்து : 

மரத்தண்டில் . காணப்படும் வெற்றிடமே பொத்து 
எனக்குறிக்கப் படுகிறது . 

“ பொத்தில் காழவத்த யாஅ " 255 : | 





- 37 - 


37. குமரி : 


குமரி என்ற சொல் இளம் செடியைக் குறிக்கிறது . 
" குமரி வாகை ” 

347 : 2 
இங்கு வாகையின் சிறிய செடி குமரி என்ற சொல் 
லால் குறிக்கப்படுகிறது , 
குறுந்தொகையில் 74 

தாவர உறுப்புப் பெயர்கள் 
குறிக்கப் பட்டுள்ளன . அவற்றில் தோடு , மடல் , இதழ் , 
பாளை , குலை , இலை , தளிர் , குழை , பூ , அரும்பு , 

காய் , 
பழம் , தோல் , குருத்து , கொம்பு , மலர் , பொதி , கனி 
அரிசி , விதை , கோல் , கதிர் , கருக்கு , தாள் , கிழங்கு , 
தாது , சுளை , நார் , தழை , நுங்கு , நெற்று , பஞ்சு , முள் , 
முளை , வேர் என்னும் 35 உறுப்புப் பெயர்களும் இன்றும் 
அதே பொருளில் வழக்கில் உள்ளவை . முறி , சினை , நனை , 
வீழ் , அடை , 

அடை , நுகுங்கு , கோடு , பொங்கர் , அலர் , வீ , 
போது , முகிழ் , முகை , வாய் , இணர் , 

இணர் , குரல் , கோள் , 
துணர் , அரை ( அடிமரம் ) , தாள் , நிலை , முதல் , உலவை , 
கோல் ( அறுகின் தண்டு ) , கொம்பு , ஒசியல் , 

குரல் 
கால் , காழ் , கொங்கு , சாம்பல் , செம்மல் , ததரல் , வற்றல் , 
பஞ்சி , பாவை , பொத்து , குமரி என்னும் 39 

என்னும் 39 சொற் 
களும் தாவர உறுப்புப் பெயர்களாக இன்றைய சாதாரணப் 
பேச்சு வழக்கில் இல்லை , சில வேறு பொருட்களைக் குறிக்கப் 
பயன்படுகின்றன . வீழ் என்ற சொல் விழுது எனவும் , 
பொத்து என்ற சொல் பொந்து எனவும் இன்றைய 
வழக்கில் மாறியுள்ளன . 

தமிழ்ச் சொல்லகராதியில் கொம்பு , கோல் என்னும் 
சொற்களுக்கு மரக்கிளை என்னும் பொருள் 
குறுந்தொகையில் கொம்பு எனும் சொல் தண்டு என்ற 
பொருளிலும் வந்துள்ளது . 

கோல் என்னும் சொல் 
புல்லின் தண்டு , உலர்ந்த கிளை ஆகியவற்றையும் உணர்த்து 
கிறது . ததரல் , நிலை , பஞ்சி , பாவை , வாய் ஆகிய தாவர 
உறுப்புப் பெயர்கள் சொல்லகராதியில் குறிப்பிடப்பட 
வில்லை . 


. 


உள்ளது . 


- 38 - 


அலர் , 


மேலே குறிப்பிட்ட தாவர உறுப்புப் பெயர்களில் வீழ் , 
பொதி , வாய் , அரை , தாள் ( அடிமரம் ) , முதல் , தாள் 
( இலையின் அடிப்பாகம் இணைந்து உருவாகும் தண்டு ), 
வற்றல் ஆகியவை காரணப் பெயர்கள் . தளிர் , 
மலர் , முகிழ் , இணர் , முளை , ஆகிய பெயர்கள் வினையின் 
அடிப்படையில் தோன்றியனவா ? வினை இப்பெயர்களி 
லிருந்து தோன்றியதா ? என்பது தெளிவாக அறிய 
இயலாததாக உள்ளது . 


குறுந்தொகையில் பயின்று வரும் தாவர உறுப்புப் 
பெயர்களில் மடல் , பாளை என்னும் இரண்டும் பாமே 
குடும்பத்துத் தாவரங்களுக்கு மட்டுமே உறுப்பாய் கூறப் 
படுவதாகும் . நுகும்பு என்னும் பெயர் வாழையின் 
குருத்திலைக்கு மட்டுமே வருவது . கிராமினே குடும்பத் 
தாவரங்களின் பூபூ மொட்டு பொதி என்ற உறுப்புப் 
பெயரால் குறிக்கப்படுகிறது . குரல் என்னும் பெயர் 
தினைக் கதிரை மட்டுமே குறிப்பது . கருக்கு - பனை 
ஓலையின் ஓரத்தில் வாள் போல அமைந்த பகுதியையும் , 
நுங்கு - பனையின் முற்றாத காயையும் மட்டுமே குறிக்கப் 
பயன்படும் பெயர்களாம் . பஞ்சி என்னும் பெயர் 
தென்னை , பனை ஆகிய மரங்களின் காயின் மேல் காணப் 
படும் நாரைக்குறிப்பதாகும் . பாவை எனும் பெயர் 
வரகுக் கதிரின் தாளை மட்டுமே உணர்த்துவதாகும் . 


3 


திருவாசகத்தில் 
சிவனும் தாவரங்களும் 


மாணிக்கவாசகராகிய திருவாதவூரடிகளால் திருவாய் 
மலர்ந்தருளப்பெற்ற சிறப்புடையன திருவாசகமும் திருக் 
கோவையாரும் ஆகும் . திருப்பெருந்துறையில் சிவபெரு 
மானே அருட்குருவாக வந்து உபதேசிக்கப்பெற்ற திருவாத 
வூரடிகள் , தம்பொருட்டு மதுரையில் குதிரைச் சேவகனாக 
எழுந்தருளிய சிவபெருமான் வழங்கிய பேரானந்தமாகிய 
திருவருளின்பத்தைத் தமது திருவாசகப்பனுவலில் பாடி 
வைத்தார் . அவருக்கு ஞான குருவாகிய சிவபெருமானின் 
மேனி , பாதம் எல்லாமே மலராகவே காட்சியளிக்கின்றன . 
சிவன் தலையில் அணிந்துள்ள மலர்கள் அனைத்தும் மகிழ்ச்சி 
தருகின்றன . 

இறைவழிபாட்டில் முக்கியம் வாய்ந்தவை 
தாவரத்தின் சிறப்பை வெளிப்படுத்தும் மலர்களேயாகும் . 
“ பொன்பூத்த நறவிதழி புரிசடைமேற் புனைந்து 

புனல் அறுகு வெள்ளெருக்கம் பூச்சூடி நளின 
மின்பூத்த கருங்குவளை பசுங்குமிழ்செங் காந்தள் 

வெண்முல்லை அரக்காம்பல் இடப்பாகம் பூத்து 
முன்பூத்த புண்டரிகம் , வெண்தளவம் இரண்டு 

முகமலர இமையவர்கள் அகமலா முகுந்தன் 
தன்பூத்த திருவந்தி அயன்பரவக் கனக 
சபையில் நட மிடுகடவுள் சரணமலர் சரணம் ” 

( புட்பவிதி : 1 ) 


- 40 . 


சடையில் 


ளான் . 


முல்லை 


என்னும் பாடல் சிவனுக்கும் மலருக்கும் உள்ள தொடர் 
பினை விளக்சகிறது . சிவன் தன் 

அறுகு , 
கொன்றை , வெள்ளெருக்கு ஆகிய மலர்களை அணிந்துள் 

சிவனது கண் தாமரை மலராகவும் நகை 
மலராகவும் காட்சியளிக்கின்றன . இடப்பாகத்தில் காட்சி 
தரும் உமையின் கண் குவளை , 

தாமரை 

மலர்களையும் , 
மூக்கு குமிழ் மலரினையும் நிகர்த்தன . கை - காந்தள் மலரா 

பல முல்லை மலராயும் , இதழ் செவ்வாம்பலாகவும் 
காட்சி தருகின்றன . 


யும் , 


மலரை விரும்பும் இறைவன் தெங்கு திரள் சோலையில் 
நீலமலர்களும் தாமரை மலர்களும் மலர்ந்து மணங்கமழும் 
வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் மலர் நிறைந்த ஓர் 
குருந்த மரத்தடியைத் தன் இருப்பிடமாகக் கொண்டார் . 
மலர் நிறைந்து மணங்கமழாநின்ற அக்குருந்த மரத்தடியில் 
இருந்து அருளிச் செய்த சிவனை , 
“ திருப்பெருந்துறையில் நிறைமலர்க் 
குருந்த மேவியசீர் 

( அருட்பத்து 1 : 3 ) 
" 


திருப்பெருந்துறையில் செழுமலர்க் குருந்தமே 


( அருட்பத்து , பாடல்கள் 2-10 : 3 ) 
என்று அழைக்கிறார் . திருப்பெருந்துறையில் குருந்த மரத் 
தடியில் இருந்த அவரே திருவெண்காட்டில் விருந்தினனாக 
இருந்தாரெனவும் கூறுகிறார் . 

" விருந்தினனாகி வெண்கா டதனில் 
குருந்தின் கீழன் றிருந்த கொள்கையும் " 

( கீர்த்தித் திருவகவல் 60-61 ) 
குருந்த மரத்தடியில் இருந்த இறைவன் 
கல்லால மரநிழலில் அமர்ந்து அருந்தவராம் நால்வர்க்கும் 
நான் மறைப்பொருளும் . இயக்கிகள் அறுவர்க்கும் , வெள்ளை 
யானைக்கும் அருளும் அளித்தார் என்பதை , 


தானே 


5 


- 41 . 


- 


அன்றாலின் கீழிருந்தங் கறமுரைத்தான் " 

(திருச்சாழல் , 16 : 2 ) 
அன்றால நீழற்கீழ் அருமறைகள் தானருளி 

(திருப்பூவல்லி , 13 : 1 ) 
* இத்தி தன்னின் கீழிரு மூவர்க் 
கத்திக் கருளிய அரசே போற்றி " 

( போற்றித்திருவகல் , 162 - 163 ) 
என்னும் அடிகளில் மாணிக்கவாசகர் உணர்த்துகிறார் . 


சிவன் தலையில் சூடுவனவற்றுள் சிறப்பானவை 
கொன்றை , மத்தம் , மந்தாரம் , கூவிளம் , கொக்கிறகு 
எனும் ஐந்து மலர்களுமாம் . 

" கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் 
துன்றிய சென்னியர் ” ( அன்னைப்பத்து , 10 : 1-2 ) 
வட்டமலர்க் கொன்றை பாடி மத்தமும் பாடி " 

( திருப்பொற்சுண்ணம் , 19 : I ) 
“ கொக்கிறகும் பாடி ” ( திருத்தெள்ளேணம் , 20 : 1 ) 
“ தேனொடு கொன்றை சடைக்கணிந்த 
சிவபெருமான் " ( திருப்பூவல்லி , 5 : 1 ) 

" விரையார் நறவந் 
ததும்புமந் தாரத்தில் தாரம் பயின்றுமந் 

[ தம்முரல்வண்டு 
அநும்புங் கொழுந்தேன் அவிர்சடை 

(நீத்தல் விண்ணப்பம் , 36 : 2-4 ) 
எனும் வரிகள் சிவன் தலையில் சூடும் ஐந்து மலர்களையும் 
குறிக்கின்றன . 


சிவன் சூடும் மலர்மாலைகள் தாளி அறுகு , 

கழுநீர் , 
கொன்றை , மந்தாரம் , ஆத்தி , 

வெட்சி , 

குருக்கத்தி 
ஆகியவற்றாலானவை என்பதைக் கீழ்வரும் 

வரிகள் 
சுட்டுகின்றன .. 


- 42 . 


“ தாளி அறுகின் தாராய் ” 

( போற்றித் திருவகவல் : 201 ) 
" கழுநீர் மாலைக் கடவுள் போற்றி " 

(போற்றித் திருவகவல் : 217 ) 
" சூழ்கொன்றைத் தார் பாடி " 

( திருவெம்பாவை , 14 : 3 ) 
“ செந்தார்ப் பொழில்புடைசூழ் தென்னன் 

பெருந்துறையான் 
மந்தார மாலையே பாடுதுங் காண் ” 

(திருவம்மானை , 15 : 5-6 ) 
“ ஆருடை அம்பொன்மேனி " ( குயிற்பத்து , 9 : 4 ) 
* ஆரச்செஞ் சாந்தணி சச்சையனே ” 

( நீத்தல் விண்ணப்பம் , 30 : 4 ) 
அங்கங் குருகினத்தால் " 

(திருவெம்பாவை , 13 : 1 ) 
இம்மாலைகளுள் அவன் உவந்து அணிவது தாளிஅறுகு . 

" நாயேனை ஆளுடையான் 
தாளிஅறு . காம்உவந்த தார் ” 

( திருத்தசாங்கம் , 9 : 3-4 ) 
ஆசையுடன் எழில்பெற அணிவது கழுநீர் மாலை . 

" காதலனாகிக் , கழுநீர் மாலை 
ஏலுடைத்தாக எழிற்பெற அணிந்தும்" 

( கீர்த்தித் திருவகவல் , 113-114 ) 


மாணிக்கவாசகர் சிவபெருமானின் மேனியை , 
அலங்கலந் தாமரை 

மேனி 

( நீத்தல் விண்ணப்பம் , 29 : 3 ) 
" செந்தாமரைக்கா டனைய மேனி ” 

( திருச்சதகம் , 26 : 4 } 


- 43 . 


“ செச்சை மலர் புரை மேனியன் ” 

(உயிருண்ணிப்பத்து 9 : 3 ) 
“ செச்சைமா மலர் 

மலர் புரையும் மேனி " 

( திருச்சதகம் , 29 : 4 ) 
எனத் தாமரை மலர் , தா மரைக்காடு , வெட்சிமலர் ஆகிய 
வற்றின் நிறம் வாய்ந்தது என்கிறார் . 


: 


8 


" மலர்க் கமல பாதனே ” (திருச்சதகம் , 93 : 2 ) 
" செங்கமலப் பொற்பாதம் ” 

( திருவெம்பாவை , 17 : 3 ) 
* நாட்கொண்ட நாண்மலர்ப் பாதம் " 

( திருப்பொற்சுண்ணம் , 8 : 3 ) 
இன்னியல் செங்கழுநீர் மலர் " 

(திருப்படையாட்சி 4 : 4 ) 
என்று சிவனின் பாதங்கள் தா மரையும் அன்றலர்ந்த 
மலரும் செங்கழுநீர் மலரும் போன்றதெனக் கூறியதோடு 
நில்லாமல் அவை தளிர் போன்றவை எனவும் கூறுகிறார் . 


" விரைமலர்த் திருப்பாத 

முற்றிலா இளந்தளிர் ” ( திருச்சதகம் , 34 : 2-3 ) 
இமையவரின் தலைமீது விளங்கும் இறைவனின் தாமரைத் 
திருவடியை பிரமனும் திருமாலும் தேடியும் 

காணார் 
என் கிறார் . 


* இமையோர் 
சிரந்தனிற் பொலியும் கமலச் சேவடியாய் 

( கோயில் திருப்பதிகம் , 6 : 1-2 ) 
" போற்றிமால் நான்முகனுங் காணாத புண்டரீகம் " 

( திருவெம்பாவை 20 : 3 ) 
இறைவன் சிரசில் விளங்குகின்ற மலர்களில் ஊமத்தை 
மலர் அடியார்க்கு ஆசை மயக்கம் தருவது . காண்மலரே 


- 44 - 


அவன் அணிவதால் வண்டுகள் ஒலிக்க அவற்றின் மகரந்த 
மும் மதுவும் காரணமாகின்றன . 


" தாதாடு கொன்றைச் சடையான் " 

(திருப்பொன்னூசல் , 6 : 2 ) 
" கொங்குலவு கொன்றைச் சடையான் 

( திருப்பொன்னூசல் , 9 : 5) 
* தேனேயும் மலர்க்கொன்றைச் சிவனே ” 

(திருச்சதகம் , 12 : 3 ) 
“ கள்ளும் வண்டும் அறாமலர்க் கொன்றையான் ” 

((திருச்சதகம் , 46 : 2 ) 
மலர் மாலைகளைச் சிரசிலும் தோளிலும் அணிந்தவனும் , 
மலரனைய 

மேனி கொண்டவனுமான சிவனை , அடியவர்க் 
ளும் வானவர்களும் எவ்வாறு இறைஞ்சுகிறார்கள் என்ப 
தையும் ஆங்காங்கே குறிக்கிறார் திருவாதவூரார் . அடியவர் 
கள் நாண் மலர்களையும் , மொட்டறா மலர்களையும் தேர்ந் 
தெடுத்த மலர்களையும் இறைவனுக்குப் படைக்கின்றனர் . 

" தாள்தனை யிடுமின் 
நாண்மலர்ப் பிணையலின் " 

( திருவண்டப்பகுதி , 142 - 143 ) 
““ மொட்டறா மலர் பறித்திறைஞ்சி " 

( அருட்பத்து 8 : 1 ) 
" தண்மலரிட்டு முட்டா திறைஞ்சேன் ” 

( திருச்சதகம் , 5 : 1 ) 
"“ பரந்து ஆய்மலர் இட்டுமுட் டாதடி 

யே இறைஞ்சி ” ( திருச்சதகம் , 6 : 1 ) 
“ ஏய்ந்த மாமல ரிட்டு முட் டாததோர் இயல் 

பொடும் வணங்காதே ( அற்புதப்பத்து , 2 : 1 ) 


மலரிட்டுப் பக்தியாய் வணங்கும் அடியவர்க்குப் பரகதி 
கொடுக்குமாறு சிவனை வேண்டுகிறார் . 


- 45 


மொட்டறா மலர்பறித் திறைஞ்சிப் 
பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்குப் பரகதி 

கொடுத்தருள் ” ( அருட்பத்து , 8 :1-2 ) 


அமரர்களோ பொன்னொத்த மலரினைக் கொண்டு சிவனை 
வழிபடுகின்றனர் . 
“ பொன்னேரனைய மலர்கொண்டு போற்றி 
நின்றார் அமரரெல்லாம் ( ஆனந்தமாலை , 1 : 2 ) 


வண்டுகள் ரீங்காரமிடும் தாமரை மலர்களில் உறையும் 
கலைமகளும் திருமகளும் சோதி வடிவாம் சிவனை மலர் தூவி 
வழிபடுகின்றனர் . 
“ நாதம் உடையதோர் நற்கமலப் போதினில் 

நண்ணிய நன்னுதலார் 
ஓதிப் பணிந்தலர் தூவியேத்த ஒளிவளர் 
[ சோதியெம் ஈசன் (திருவார்த்தை , 7 : / - 2 ) 


கன்றினால் விளவெறிந்த நாராயணன் ஆயிரம் தாமரை 
மலர் கொண்டு சிவனை அர்ச்சித்தான் . ஆயிரத்தில் ஒன்று 
குறைய ஒரு கண்ணையே மலராகப் படைத்தான் . அவ்வாறு 
செய்த செயலுக்காய்ச் சக்கராயுதத்தை வழங்கினார் ஈசன் . 

“ பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர்பூக்குறையத் 
தங்கண் இடந்தரன் சேவடிமேல் சாத்தலுமே ” 

( திருத்தோணோக்கம் , 10 :/ - 2 ) 
" நலமுடைய நாரணன்தன் நயனம் இடந் 

தானடிக்கீழ் 
அலராக இடஆழி அருளினன் காண் 

( திருச்சாழல் , 18 :3-4 ) 


மருவார் மலர்க்குழலினையும் புனவேய் அனைய வளைத் 
தோளினையும் உடைய 

வியாம் 


தன் 


உமையை 


- 46 . 


இடப்பக்கத்தில் உடலில் ஒரு கூறாய் அமைத்துக் கொண்ட 
தால் உமையின் கூறும் ஈசன் கூறாய் அமைகின்றது . 


" பஞ்சின் மெல்லடியாள் பங்க ” 

( வாழாப்பத்து , 6 : 1 ) 
“ கொடியே ரிடையாள் கூறா ” 

( குழைத்தபத்து 2 : 2 ) 
“ கோங்கலர் சேர்குவி முலையாள் கூறா 

( திருப்புலம்பல் , 1 : 2 ) 
“ காவிசேரும் கயற்கண்ணாள் பங்கா 

( பிரார்த்தனைப்பத்து , 5 : 2 ) 
“ மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா " 

( அடைக்கலப்பத்து , 8 : 1 ) 
எனும் இவ்வரிகளில் உமையின் பாதம் பஞ்சைப் போன் 
றது எனவும் , இடை கொடி போன்றது எனவும் , நகில் 
கோங்கலரை ஒத்தது எனவும் , கண் காவி மலரனையது , 
மாவடுவனையது எனவும் கூறுகின்றார் . 


மலர்மீது நாட்டம் கொண்ட , மலர் சூடிய சிவன் 
மலரின் மணம் போல உலகெங்கும் நீக்கமற நிறைக் 
துள்ளான் . 

“ பூவின் நாற்றம் போன்றுயர்ந் தெங்கும் 
ஒழிவற நிறைந்து மேவிய பெருமை ” 

(திருவண்டப்பகுதி : 115-116 ) 
“ நறுமலர் எழுதரு 

நாற்றம்போல் 
பற்றலாவ தோர் நிலையிலாப் பரம்பொருள் 

( அதிசயப்பத்து , 9 : 1-2 ) 


குருந்த மரத்தடியில் அமர்ந்தவனும் , கல்லால மர நீழ 
லில் அறமுரைத்த வேத முதல்வனுமான சிவன் அணியும் .. 


- 47 - 


மலர்கள் , மலர் மாலைகள் , விரும்பி அணியும் மாலைகள் , 
சிவபிரானின் - உடல் - உடலுறுப்புக்கள் மலரினை ஒத்துத் 
தோன்றுதல் , அடியவரும் வான வரும் மலரிட்டு வணங்கு 
தல் , தன்னில் பாதியாய் நின்ற உமையின் உடலுறுப் 
புக்கள் மலரொத்துத் தோன்றுதல் போன்ற செய்திகளைத் 
திருவாசகத்தில் குறித்துள்ள மாணிக்க வாசகர் , 
தேர்ந்து ஆயன கொண்டு ” , “ பரந்து பல்ஆய் மலர் இட்டு ” , 
" தண்மலரிட்டு " எனும் தொடர்களால் பூசைக்குப் பயன் 
படுத்தும் மலர் எங்கனம் இருத்தல் வேண்டுமென விதியும் 
செய்கிறார் . 


ता 


4 


வழிபாட்டில் மலர்கள் 


நம் அன்றாட வாழ்வில் பெரும் பங்கேற்கும் தாவரங் 
களும் அவற்றின் மலர்களும் ஆன்மீக வாழ்விலும் பெரும் 
பங்கு வகிக்கின்றன என்பது மறுக்கவோ , மறைக்கவோ 
முடியாத ஓர் உண்மை . இயற்கைப் பொருட்களை வழி 
பட்ட மனிதன் , அதன் 

ஒரு கூறான தாவரங்களையும் 
வழிபட்ட நிலை ஒன்று இருந்தது . தான் தெய்வாம்சமாகக் 
கருதிய மரத்தினைப் பிறர் வெட்டவோ தீட்டுப்படுத்தவோ 
கூடாது என்பதற்காக அம்மரத்தின் அடியில் ஓர் அடை 
யாளத்தை ஏற்படுத்தினான் : மரத்தடியில் அடையாளமாக 
வைக்கப்பட்ட வெறும் கல் , மரத்துண்டுகள் 

சிலைகளாக 
மாறின . காலப்போக்கில் அடையாளமாக வைக்கப்பட்ட 
பொருட்கள் தெய்வமாக மாறிவிட , 

மரம் 
காக்கின்ற - நிழல் தருகின்ற பொருளாக மாறி நின்றது . 


அதனைக் 


மத 


அடிப்படையில் கோவில்கள் எழுப்பப்பட்டன . 
எனினும் - மரம் அதன் நிலையில் தாழ்ந்துவிடவில்லை . மரத் 
தடியிலிருந்த உருவம் மூலஸ்தானத்திற்கு மாற்றப்பட்ட 
நிலையிலும் , மாற்றப்படாத நிலையிலும் - அம்மரம் தெய்வீக 
மாக- அந்தத் தலத்தின் சிறப்புக்களுள் ஒன்றாகக் கருதப் 
பட்டுவரலாயிற்று . தலத்தின் விருட்சம் தலவிருட்சம் என 
அழைக்கப்பட்டு , தலச்சிறப்புக்களோடு இணைந்து , தலத் 
தின் பழமைக்குச் சான்றாய் நிற்கின்ற நிலையை இன்றும் 
காண்கிறோம் . 

6 


- 49 - 


சைவம் , வைணவம் என்ற வேறுபாடு பெரிதானதைத் 
தொடர்ந்து , இவ்விரு மதத்துக்குமாகத் தனித்தனியே 
பல சிறு தெய்வங்கள் கூறப்பட்டன . அத்தெய்வங்களுக் 
கெல்லாம் மரத்தோடு மலரோடு நெருங்கிய தொடர்பும் 
கற்பிக்கப்பட்டன . சிவபெருமான் கல்லால மர நிழலில் 
சனகாதி முனிவர்க்கு 

அறமுரைத்ததாக முன்னோர் 
சொல்லிவைத்தனர் . திருமால் ஊழிக்காலத்தில் பிரளய 
வெள்ளத்தில் ஆலிலைமேல் துயில் கொண்டதாகவும் சொன் 
னார் கள் . திருமகள் செந்தாமரையிலும் , கலைமகளும் பிரம்ம 
தேவனும் வெண்டாமரை மலரிலும் வீற்றிருப்பதாக நம்பி 
னார்கள் . புத்தர் உண்மை ஞானத்தைத் தேடி அலைந்த 
போது , அவர் போதி மரத்தடியில் உண்மை ஒளிபெற்றார் 
என வரலாறு கூறுகிறது . ஜைனர்கள் தங்கள் அருகக் 
கடவுள் அசோக மரத்தின் தண்ணிழலில் அமர்ந்து அருள் 
புரிவதாக நம்பினர் . சிவபெருமான் கொன்றைப்பூ மாலை 
யையும் முருகப் பெருமான் கடம்ப மாலையையும் அணிந்து 
விளங்குவதாக 

நம்மவர்கள் சொல்லுகிறார்கள் . நம் 
முன்னோர் சமயத்தோடும் மூர்த்தியோடும் வழிபாட்டோடும் 
தாவரத்தை இணைத்துத் தாவரங்கள் பால் தமக்கிருந்த 
பக்தியை வெளிப்படுத்தினர் என்று கூறலாம் . 

இயற்கைப் பொருட்கள் மீது தனக்கிருந்த அச்சம் 
காரணமாக மனிதன் அவற்றிற்குப் பலிகொடுக்கும் வழக் 
கத்தை ஏற்படுத்தினான் . வைதீக மார்க்கத்தின் உயிர்க் 
கொலைகளில் நிறைவு காணாத நெஞ்சங்களின் சிந்தனையின் 
விளைவே புத்த , ஜைன மதங்களின் தோற்றம் எனலாம் . 
புத்த ஜைன மதங்கள் மன்னர்களால் ஆதரிக்கப்பட்ட 
போது வைதீக சமயங்கள் தாழ்வு நிலை அடைந்தன . தம் 
சமயங்களின் தாழ்வு நிலை குறித்து சிந்தித்த அம்மதத்தினர் 
உயிர்ப் பலியினை நிறுத்தி உயிர்ப்பலிக்குப் பதிலாக 
முழுவதும் தாவரங்களின் காய்கனிகளைப் படைக்கும் ஓர் 
நிலை ஏற்பட்டது . 

வழிபாட்டிற்குரிய ஆகமங்கள் ஏற்பட்ட நிலையில் 
புட்ப விதிகளும் , புட்ப பலன்களும் கூறப்பட்டன . 


. 50 - 


உபயோகிக்கக் 


இறைவர்க்கு உபயோகிக்கக் 

கூடிய , 
கூடாத மலர்கள் வரையறுக்கப்பட்டன . 


" எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் 

[ விரும்பும் 
உண்மையாவது பூசனை ” 
என்னும் வாக்கினால் பூசை சிறப்பானது என்பதை உணர் 
கிறோம் . பூசைக்கு முதலில் வேண்டப்படுவது பூ . 
கூடப் பூவிற்கு அடுத்ததே என்பதை , 

“ புண்ணியம் செய்வார்க்குப் பூவுண்டு நீருண்டு 
“ போதொடு நீர் சுமந்தேத்திப் புகுவாரவர் 

பின் புகுவேன் 
என்னும் வாக்குகள் உணர்த்துகின்றன . அபிஷேக நீரைக் 
கூட முதலில் பூவால் அர்ச்சனை செய்தே அபிஷேகத் 
திற்குப் பயன்படுத்துவர் . அபிஷேகத்திற்கு முன் மூர்த்தி 
யின் சிரசில் பூவை இட்டு அதன் பிறகே அபிஷேகம் 
செய்வர் . லிங்கத்தின் சிரசில் புஷ்பமில்லாமல் ஒரு 
போதும் இருக்கக்கூடாது என்று கிரணாகமம் கூறுகிறது . 


சிவன் அணியும் மலர்களாக அகத்தி , அடும்பு , அலரி , 

எருக்கு , கரந்தை , கழுநீர் , காயா , குரவம் , 
கூவிளம் , கொக்கிறகு , கொன்றை , கோங்கு , கோடல் , 
செண்பகம் , செருந்தி , தாமரை , தும்பை , துளசி , நந்தி 
யாவட்டம் , நீலமலர் , நொச்சி , புனமலர் , பூளை , மகிழம்பூ , 
மத்தம் , மல்லிகை , முருக்கு , முல்லை , மூங்கில் , வன்னி , 
வேங்கை எனும் முப்பத்திரண்டினைத் தேவாரம் 
குறிக்கிறது . திவ்யப்பிரபந்தத்தில் இருவாட்சி , கருமுகை , 
கோடல் , குருக்கத்தி , செண்பகம் , செங்கழுநீர் , தாமரை , 
துளசி , பாதிரி , புன்னை , 

மரிக்கொழுந்து , மல்லிகை , 
மாதளம்பூ , முல்லை , மௌவல் , வேங்கை எனும் பதி 
னாறும் திருமாலுக்கு உகந்த மலர்கள் எனக் குறிப்பிடப் 
பட்டுள்ளன . 


- 51 . 


மாலை 


ஆகமங்கள் காலை , நடுப்பகல் , 

வேளைகளில் 
உபயோகிக்கும் மலர்களையும் , முக்கிய காலத்திற்கான 
புஷ்பங்களையும் , எடுக்கப்பட்ட புஷ்பங்களின் உபயோக 
நாட்களைப் பற்றியும் , பூஜைக்குப் பயன்படாத மலர்களை 
யும் , பூஜைக்குரிய பத்திரங்கள் பழங்களையும் , ஒவ்வொரு 
தேவர்க்கும் தகாத , ப்ரீதியான புஷ்பங்களையும் பற்றிய 
செய்திகளைத் தருகின்றன . 


காலையில் தாமரை , பொரசம் , துளசி , கவமல்லிகை , 
நந்தியாவட்டை , மந்தாரை , முல்லை , சண்பகம் , புன்னாகம் , 
தாழை- இந்தப் பத்து புஷ்பங்களாலும் பூஜிக்க வேண்டும் . 


நடுப்பகலில் வெண்டாமரை , அரளி , பொரசு , துளசி , 
நெய்தல் , வில்வம் , சங்கபுஷ்பம் , மருதாணி , நோவி 
தாரம் , ஓரிதழ் என்ற பத்து புஷ்பங்களாலும் பூஜிக்க 
வேண்டும் ; 


மாலையில் செந்தா மரை , அல்லி , மல்லிகை , ஜாதி , 
முல்லை , மருக்கொழுந்து , வெட்டிவேர் , கஜகர்ணிகை , 
துளசி , வில்வம் , எனும் இப்பத்து மலர்களையும் பூஜைக் 
குப் பயன்படுத்தலாம் . 


முக்கிய காலங்களில் காலையில் நந்தியாவட்டையும் , மத்தி 
யானத்தில் அரளியும் , சாயரட்சையில் மல்லிகையும் , 
அர்த்த ஜாமத்தில் தவிகர்கணியும் முக்கிய புஷ்பங்களாகும் 
எனக் காரணாகமம் கூறுகிறது . 


தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட நாளிலிருந்து அரளி , 
நெய்தல் , விஷ்ணுகிராந்தி ஆகிய மூன்று மலர்களும் மூன்று 
நாட்களும் , தாமரையும் தாழம்பூவும் ஐந்து நாட்களும் , 
சண்பகம் ஒரு நாளும் , துளசி மூன்று மாதமும் , வில்வம் 
ஆறு மாதமும் பூஜைக்குப் பயன் படுத்தப்படுவனவாயிருக் 
கும் . விளாமிச்சையை 

எல்லா 

நேரத்திலும் பயன் 
படுத்தலாம் . 


- 52 


கையில் கொண்டு வந்தது . 

தானாக விழுந்தது , 
கொட்டை இலை , எருக்க இலைகளில் கொண்டு வந்தது , 
வாசனை இல்லாதது , மரப்புழு இவைகளால் தூஷிக்கப் 
பட்டது , கடும் வாசனையுடையது , 

வாடினது , 

தகாதவர் 
களால் தொடப்பட்டது , நுகரப்பட்டது , தன்னால் மலரச் 
செய்யப்பட்டது , அசுத்தமான பாத்திரத்தில் கொண்டு 
வரப்பட்டது , ஈரவஸ்திரத்துடன் கொண்டு வரப்பட்டது , 
யாசிக்கப்பட்டது , காய்ந்தது , பழையது , பூமியில் விழுந் 
தனவுமான புஷ்பங்கள் பூஜைக்கு ஆகாதவை என்று காரணா 
கமம் கூறுகிறது , சண்பகம் , சமாக்கு தவிரப் பிற மலர் 
மொக்குகளும் பூஜைக்கு ஆகா . 


புஷ்பத்தைக்கிள்ளக்கூடாது . சேதம் செய்யக்கூடாது . 
புஷ்பத்தைக் கிள்ளுவது துர்ப்பாக்கியம் . சேதம் செய்தால் 
பிரும்மஹத்தி தோஷம் உண்டாகும் . 


வெண்மை , மஞ்சள் புஷ்பங்கள் விஷ்ணுவுக்கு விருப்ப 
மானவை . சிகப்பு புஷ்பம் சூரியன் , கணபதி ஆகியோ 
ருக்கு விருப்பமான வை . அ க்ஷதை , 

வெள்ளெருக்கு , 
ஊமத்தை ஆகியவை விஷ்ணுவுக்குக் கூடாது . செம்ப 
ரத்தை , தாழம்பூ . குந்தம் , கேஸரம் , குடஜம் , ஜமா 
புஷ்பம் சிவனுக்குக் கூடாது . அறுகு , வெள்ளெருக்கு , 

, 
மந்தாரம் அம்பாளுக்குக் கூடாது . 


என்று 


மலராகக் குறிப்பிடப்படும் வில்வம் , துளசி , வன்ளி 
போன்றவற்றின் மலர்கள் மிகச்சிறியவை . மலர்களை விட 
இலைகளே பூஜைக்குப் பயன்படுத்தப்படுகின்றன . இங்ஙனம் 
பயன்படுத்தப்படும் இலைகள் பத்திரங்கள் 
குறிப்பிடப்படுகின்றன . பத்திரங்களும் பூக்களுக்குச்சமமாக 
மதிக்கப்படும் . பூஜைக்குரிய இலைகளும் பூக்களும் பத்திர 
புஷ்பங்கள் என்று சேர்த்தே குறிப்பிடப்படுவது 

இதனை 
வலியுறுத்தும் . 


- 53 . 


என 


பூஜைக்குரிய பத்திரங்கள் 

துளசி , முகிழ் , 
சண்பகம் , தாமரை , வில்வம் , கல்ஹாரம் , மருக்கொழுந்து , 
தர்ப்பை , அறுகு , நாயுருவி , விஷ்ணுகிராந்தி , நெல்லி 
ஆகியனவற்றைக் காரணாகமம் குறிப்பிடுகிறது . பத்திரங்கள் 
மலர்களைப் போலல்லாது எல்லாக்காலத்திலும் எல்லா 
நாட்களிலும் , எப்பொழுதிலும் எளிதில் கிடைப்பதாகும் . 
பத்திரத்தைக் கிள்ளலாம் . அதனைக் கிள்ளுவது சத்ருநாசம் 
விளைக்கும் . வாரத்தின் ஏழு நாட்களுக்கும் அவ்வந் நாட் 
களில் பயன்படுத்தக்கூடிய பத்திரங்கள் இவை இவை 
யென முன்னோர் வகுத்துள்ளனர் . 


- 


ஞாயிறு வில்வம் 
திங்கள் துளசி 
செவ்வாய் விளா 
புதன் 

மாவிலிங்கை 
வியாழன் மந்தாரை 
வெள்ளி நாவற்பத்திரம் 
சனி 

விஷ்ணுகிராந்தி 
இவ்வேழு பத்திரங்களிலும் 

மாவிலிங்கை , 
மந்தாரை , நாவற்பத்திரம் ஆகிய நான்கும் முன்னர் கூறிய 
பத்திர வகைகளில் குறிப்பிடப்படவில்லை 
குறிப்பிடத்தக்கது . 


விளா , 


என்பது 


வன்னி, 


புட்பபலன் நூலாசிரியார் இவை தவிர நாயுருவி , 
பூளை , நொச்சி , கரந்தை , கீரை , மாசிப்பச்சை , மலைப் 
பச்சை , திருநீற்றுப்பச்சை , எலுமிச்சம்பச்சை , சமுத்திரப் 
பச்சை , கதிர்ப்பச்சை , குடத்தன் குதம்பை , 
கிளுவை , மாவிலிங்கை , விளா , சந்தனம் , மா , எலுமிச்சை , 
நாரத்தை , நாவல் , மருது , இலந்தை ஆகிய இருபத்தி 
மூன்று 

வகைப் பத்திரங்களைப் பூஜைக்குரியன என்று 
கூறுகிறார் . அர்ச்சனை , அபிஷேகம் ஆகியவற்றில் தசவரப் 
பொருட்களான காய் கனிகளுக்கும் முக்கியமான இடம் 
உள்ளது . நாவல் , மாதுளை, எலுமிச்சை , புளி , கொய்யா , 


. 54 


மா , பலா , வாழை , நெல்லி , இலந்தை எனும் பத்துப் பழங் 
களையும் ஆகமத்தில் குறிப்பிட்டுள்ளனர் முன்னோர் . 
தம்பரத்தம் எனும் தமரத்தை , கமுகு , பச்சிள நீர் , செவ்விள 
நீர் , சூரிய கௌளி இளநீர் , சந்திர கௌளி இளநீர் , 
நெற்கதிர் , வெண் கரும்பு , செங்கரும்பு ஆகியவற்றின் சாறு , 
அகில் ஆகியவையும் பூஜைக்குச் சிறப்பானவை என்று 
கூறுகிறார் புட்பபலன் நூலாசிரியர் . 


தேவார , திவ்யப் பிரபந்தப் பாடல் பெற்ற ஆலயங் 
களில் பயன்படும் பத்திர புஷ்பங்களையும் பழங்களையும் 
ஆகமங்கள் கூறுபவற்றோடு ஒப்பிட்டுப் பார்ப்பது கால 
மாற்றத்தினால் ஏற்பட்ட விளைவுகளைக் கண்டுகொள்ள 
உதவும் . ஆகமங்கள் காலை , நண்பகல் , மாலை என முக் 
காலத்துக்கும் தனித்தனியே புஷ்பங்களைக் கூறியிருக்கின் 
றன . ஆனால் இன்று காலை மாலை என்று மலர்களை 
வித்தியாசப்படுத்துமளவுக்கு 

மலர்கள் கிடைப்பதில்லை . 
அபூர்வமாகச் சில ஆலயங்களில் அர்த்தஜாம பூஜையில் 
மல்லிகை , முல்லை போன்ற மணமுள்ள -- இரவில் மலரும் , 
மலர்களை மட்டும் பயன்படுத்துவது 

காணலாம் . 


தேவாரம் கூறுகின்ற மலர்களில் அலரி , கூவிளம் , 
கொக்கிறகு , கொன்றை , சண்பகம் , தாமரை , தும்பை , 
துளசி , நந்தியாவட்டை , நொச்சி , மகிழ் , மல்லிகை , முல்லை , 
வன்னி என்பன இன்றும் அநேகமாகப் பயன்படுத்தப்படு 
கின்றன . வெள்ளெருக்கு , கரந்தை , செங்கழுநீர் , செருந்தி , 
நீலமலர் , பூளை , கருஊமத்தை என்பன அபூர்வமாகச் சில 
இடங்களில் மட்டும் இன்றும் பயன்படுத்தப்படுகின்றன . 


. 


பிறபூக்களாக பன்னீர் , புன்னாகம் எனும் நாகலிங்கம் , 

மரு , மரிக்கொழுந்து , வெட்டிவேர் , ரோஜா , 
செவந்தி , சம்பங்கி , பவள மல்லிகை எனும் பாரிஜா தம் , 
விருக்ஷி எனும் வெட்சி , மஞ்சள் பட்டி , கஸ்தூரி அரளி 
வகைகள் , செம்பரத்தை , திரு ஆத்தி . போன்ற மலர்களும் , 
அறுகம்புல் , நந்தியாவட்டை , கிளுவை போன்ற பத்திரங்க 


- 55 - 


மருதாணி 


ளும் பொதுவாகப் பயன் படுத்தப்படுகின்றன . மரமல்லிகை , 
ரங்கூன் மல்லிகை , மனோரஞ்சிதம் , பாதிரி , சங்குபுஷ்பம் , 

என்பவை அபூர்வமாகப் பயன்படுத்தப் 
படுகின்றன . தேவாரம் கூறும் அகத்தி , அடும்பு , காயா ,, 
குரவம் , கோங்கு , கோடல் , புனமலர் , முருக்கு , மூங்கில் , 
வேங்கை என்பவை இன்று பயன்படுத்தப்படவில்லை . 

காய்கனி போன்ற பிறதாவரப்பொருட்களில் இளநீர் , 
குங்குமம் , சந்தனம் , எலுமிச்சை , மா , பலா , வாழை , 
ஆரஞ்சு , திராட்சை , ஆப்பிள் போன்றவைகள் சாதாரண 
மாகவும் , அகில் , நாவல்பழம் , மாதுளம் பழம் , நெல்லிக் 
காய் , இலந்தை , கொய்யா போன்றவை அபூர்வமாகவும் 
பயன்படுத்தப்படுகின்றன . நெல்லிக்காய் பிறகாய்களைப் 
போன்று பெரும்பாலும் அப்படியே பயன்படுத்தப்படுவ 
தில்லை . அக்காய்களை உலர்த்திப் பொடியாக்கி நெல்லி 
முள்ளி என்ற பெயரில் பிற அபிஷேகப் பொருட்களுடன் 
பயன்படுத்தப்படுகிறது . 

திருமால் கோவில்களைப் பொறுத்தவரையில் திவ்யப் 
பிரபந்தம் கூறுவனவற்றில் இருவாட்சி , 

சண்பகம் , 
தாமரை , துளசி , மரிக்கொழுந்து , மல்லிகை , முல்லை போன் 
றவை பொதுவாகவும் , கருமுகை , குருக்கத்தி , செங்கழுநீர் , 
பாதிரி , புன்னை போன்றவை அபூர்வமாகவும் பயன் படுத் 
தப்படுகின்றன . கோடல் , மாதளம்பூ , மெளவல் , வேங்கை 
என்பனவற்றைப் பயன் படுத்துவதே இல்லை . பத்திரங்களில் 
துளசி அர்ச்சனைக்கும் மாலைக்கும் பயன் படுகிறது . இவை 
தவிர அபூர் வமாகப் புன்னைப்பத்திரமும் பயன்படுத்தப்படு 
கிறது . நந்தியாவட்டை , கஸ்தூரி வகைகள் , 
செவந்தி , ஜாதி , விருக்ஷி . மகிழம் , பவள மல்லிகை எனும் 
பாரிஜா தம் , பன்னீர் , மரூ , போன்ற பிற பூக்கள் மிகுதி 
யாகவும் மனோரஞ்சிதம் , தாழம்பூ போன்றவை அபூர்வ 
மாகவும் பயன்படுத்தப்படுகின்றன . 

மலர்கள் பல கூறப்பட்டனவே இவற்றை எப்படி 
இறைவனுக்குப் படைப்பது என்று ஐயுறுவோர்க்கு புட்ப 
பலன் ஆசிரியர் , 


ரோஜா , 


- 56 . 


" செண்டுமுற் பணித்த யாவும் 

சேர்த்தணி தலிற் சிறப்பாம் 
மண்டிய மாலை யாவும் 

மற்றதில் அதிக மாகும் 
எண்டவிர் சரங்க ளெல்லாம் 

இவற்றினும் அதிக மாகும் 
ஒண்டொடி பாகன் மீதில் 
ஒவ்வொன்றாய் அணிதல் மிக்கவாம் ” 

( புட்ப பலன் : 143 ) 
என்று ஐயமகற்றுகிறார் . 


அதன் 


பொதுவாக பூஜைக்குப் பயன்படுத்தும் மலர்களில் 
துலுக்கச் சாமந்தி விலக்கப்படுகிறது . அதன் துர்வாசனை 
யாலும் அது ஈமச்சடங்குகளிலேயே பெரும்பாலும் பயன் 
படுத்தப்படுவதாலும் , 

நச்சுத்தன்மையாலும் , 
அதைச் சாத்தினால் விக்ரகங்களின் மீதுள்ள பட்டுத்து 

மணி 
யினை எலி சேதப்படுத்துகிறது என்பதாலும் அதை உப 
யோகிப்பதில்லை என்று காரணம் 

கூறுகிறார்கள் . 
போது அறநிலைய ஆட்சித்துறையினர் அதனை உபயோ 
கிக்கக் கூடாது என உத்தரவும் இட்டுள்ளனர் . ஆனாலும் 
கடையில் வாங்கப்படுகின்ற 

மாலைகளில் பெரும்பாலும் 
துலுக்கஞ் சாமந்திப் பூவே அதிகமாக 

உள்ளது . 
சேவார்த்திகள் அதனை வாங்கி வரும்போது அர்ச்சகர் 
கள் அதனைச் சாத்த வேண்டிய நிர்ப்பந்தத்திற்கு உள் 
ளாகிறார்கள் . சிலர் விக்ரகங்களின் பாதத்தில் இட்டு , 
பின் சேவார்த்திகள் கரங்களில் கொடுத்துவிடுகிறார்கள் : 


வாசனை இல்லாததும் , கடும் வாசனையுடையதுமான 
புஷ்பங்களை உபயோகிக்கக் கூடாத புஷ்பங்கள் என்று 


7 


-57 - 


பரம் , 


போன்ற 


கூற , 


கூறுகின்றனர் . வாசனை இல்லாத புஷ்பங்களில் கனகாம் 

வாடாமல்லிகை போன்றவை பயன்படுத்தப்படு 
கின்றன . பாம்பின் படமும் அதன் அடியில் லிங்கமும் 

அமைப்புக் கொண்டுள்ளதால் நாகலிங்கப்பூ 
சிவபூஜைக்குச் சிறப்பானது என்று சிலர் 

சிலர் 
அதனை அதிவாசனையானது என்று விலக்குகின் றனர் . 
வாசனை - அதிவாசனை வேறுபாட்டை எப்படி அறிவது 
என்று ஐயறும் போது , 
" விதியினால் உரைத்த தன்றி 

வேண்டிய தேதோ எல்லாம் 
அதிகபத் தியினால் ஈசன் 
அடியிணைக் கணிய லாகும் ; 

; 
பதிபசு பாசம் தேர்ந்தோர் 
பகர்மொழி விதியே 

யாகும் ; 
கதிதரும் பாசம் நீங்கும் ; 
கழறொணா முத்தி காட்டும் . " 

( புட்ப பலன் : 148 ) 
என்ற பாடலின் மூலம் பூவினும் பக்தியே அடிப்படை 

சிறந்தது என்பது உணர்ந்து அமைதி 
யடையலாம் . 


காட்டும் க 


யானது 


5 


நந்திக் கலம்பகத்தில் தாவரங்கள் 


சிற்றிலக்கியங்களாவன தமிழ் மொழியில் வழங்கிவரும் 
பிரபந்தங்களாகும் . பிரபந்தம் எனப்படும் இச்சிற்றிலக்கி 
யங்கள் தொண்ணூற்றாறு வகைப்படும் என்பர் . அவற்றுள் 
ஒன்று கலம்பகமாகும் . 

கலம்பகம் , ஒரு 

மயங்கிசைக் 
கொச்சகக் கலிப்பா , வெண்பா , கட்டளைக் கலித்துறை 
என்னும் செய்யுட்களை முதலில் பெற்று , புயவகுப்பு , 
மதங்கு , அம்மானை , காலம் , சம்பிரதம் , கார் , தவம் , 
குறம் , மறம் , பாண் , களி , சித்து , இரங்கல் , கைக்கிளை , 
தூது , 

வண்டு , தழை , ஊசல் என்னும் பதினெட்டு 
உறுப்புக்களை உடையதாய்ப் பலவகைப் பாக்களாலும் 
இனங்களாலும் , நூல் முழுதும் அந்தாதித் தொடையாய் 
வரப் பாடப்படுதல் வேண்டும் எனவும் , கலம்பகங்களின் 
செய்யுள் தொகை கடவுளர்க்கு நூறு , முனிவர்க்குத் 
தொண்ணூற்றைந்து , அரசர்க்குத் தொண்ணூறு , அமைச் 
சர்க்கு எழுபது , 

வணிகர்க்கு ஐம்பது , வேளாளர்க்கு 
முப்பது என்ற அளவில் அமைதல் வேண்டும் எனவும் 
விதிவகுப்பர் பாட்டியல் நூலார் . ஆக கலம்பகம் என்பது 
பலவகை உறுப்பும் பொருளும் பாட்டும் கலந்து பாடப் 
பெறுவது . 
“ பல்பூ மிடைந்த படலைக் கண்ணி ” 

( பெரும்பாண் : 174 ) 
என்னும் பெரும்பாணாற்றுப்படைப் பாடலடிக்கு 

‘ பல 


. 59 


பூக்கள் நெருங்கிய கலம்பகமாகிய மாலை என்று நச்சினார்க் 
கினியர் உரை செய்திருக்கின்றனர் . தொண்டரடிப் பொடி 
யாழ்வார் பாடிய திருப்பள்ளியெழுச்சியில் வரும் , 

" களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த 

அலங்கலந் தொடையல் " 
என்னும் தொடர்மொழி , பலவகை மலர்களால் தொகுக் 
கப்பட்ட மாலை என்னும் பொருள் தருகின்றது . 


ஆகவே பல்வேறுவகைப்பட்ட நிறமும் வடிவும் 
மணமும் உடைய மலர்களால் தொடுக்கப்பட்ட பூமாலை 
கலம்பகம் என்னும் பெயர் பெற்றாற்போல , பலவகையான 
ஓசை நயமுடைய பாக்களும் இனங்களும் , உறுப்புக்களும் 
பயின்று , அகமும் புறமும் அகப்புறமுமாகிய திணைகள் 
விரவி , உவகை , பெருமிதம் , முதலிய சுவைகளையுடைத் 
தாய் அமையப் பாடப்படும் பாமாலை கலம்பகம் எனப் 
பெயர் பெற்றது 

எனலாம் . 


| 


கி . பி . 825 முதல் 850 வரையில் அரசாண்ட பல்லவ 
அரசன் மூன்றாம் நந்திவர் மனைப் பற்றி எழுந்ததொரு சிறு 
காப்பியமே நந்திக்கலம்பகம் . இதைப் பாடியவர் பெயர் 
புலனாகவில்லை . நந்திவர்மன் வாழ்வை முடிக்கக் கருதிப் 
பல சூழ்ச்சிகளையும் முயன்று பார்த்த அவனது மாற்றாந் 
தாயின் புதல்வன் ஒருவன் சிறந்த புலவன் ஆதலின் 
நந்திக்குத் தீது உண்டாகுமாறு அவன் மீது அறம் வைத்து 
ஒரு கலம்பகம் இயற்றினான் . அதன் பாடல் ஒன்றினை 
ஒருநாள் இரவு நகர் சோ தனைக்காலத்தில் கேட்ட நந்தி 
வர் மன் , பாடலின் சுவையில் தன்னை மறந்து பாடல்கள் 
அனைத்தையும் பாடுமாறு வற்புறுத்தினான் ; அறம் வைத்துப் 
பாடிய இப்பாடல்கள் தன் உயிரையே அழிக்க எழுந்தன 
என்று தெரிந்தும் , தமிழ்ப் பாடலின் இன்பத்தை உயிரி . 
னும் மேலாகக் கருதி உயிரையும் இழக்கத் துணிந்தான் , 
நந்திக் கலம்பகம் அரங்கேற்றப்பெற்றது . நந்திவர்மன் , 
ஈமச்சிதையிலிருந்து இறுதிப் பாடலை கேட்ட வண்ணம் 
உயிர் துறந்தான் . 


- 60 - 


நந்திக் கலம்பகம் நூலைப்பற்றிய இக்கதையை , 
“ தம்பியர் எண்ணமெல்லாம் பழுதாக வென்ற 

தலைமான வீரதுவசன் ( 86 ) 
என நந்திக் கலம்பகமும் , 

“ நந்தி கலம்பகத்தால் மாண்டகதை நாடறியும் " 
என்று சோமேசர் முது மொழி வெண்பாவும் , 
“ கள்ளாரும் செஞ்சொற் கலம்பகமே கொண்டு 

[ காயம்விட்ட 
தெள்ளாறை நந்தி எனும் தொண்டைமான் ” 
என்று தொண்டை மண்டல சதகமும் குறிப்பிடுகின்றன . 


பக்தி இலக்கிய காலப் பகுதியில் எழுந்த இச்சிறு 
நூலில் குறிப்பிடப்படும் தாவரங்களையும் அவை விளக்கும் 
செய்திகளையும் சுட்டுவதே இக்கட்டுரையின் நோக்கம் . 


( 1 ) கமுகு : 

இது ஒருவிதையிலைத் தாவரக் குடும்பமான பாமே 
குடும்பத்தைச் சார்ந்த அரிக்கா கட்டிச் யூ எனும் 
தாவரமாகும் . 

நந்தி மன்னனது ஆட்சிக்குட்பட்ட சோழ நாட்டில் 
தென்றற் காற்றானது கமுகஞ் சோலையில் நுழைந்து கமுகின் 
பாளையைத் தோய்ந்து , அதன் இன்ப மணத்தைக் 
கொள்ளை கொண்டு உலவி வருகின்றது என்பதனை , 
தண்டலையில் பூங்கமுகம் பாளை தாவித் 
தமிழ்த்தென்றல் புகுந்துலவும் தண்சோ 

( 78 : 2 ) 
என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர் . 


ணாடா ! ” 


2 ) கரும்பு : 


கிராமினே குடும்பத்தின் சக்காரம் அபிஷினேல் என்னும் 
தாவரமே கரும்பு . 

8 


- 61 - 


காதல் தேவனாம் மன்மதன் கையில் வைத்திருப்பது 
கரும்பு வில் , தலைவியான வள் நந்தி மன்னன் பால் காதல் 
கொண்டாள் என்பதனைச் சுட்ட ஆசிரியர் , 

" மன்மதன்கைக் சரும்பெடுத்தான் " ( 81 : 1 ) 
எனும் தொடரைப் பயன் படுத்துகிறார் . 


3 ) கற்பகம் : 
கற்பகம் தேவலோகத்தின் மரம் . 

ஐந்தருக்களில் 
தேவர்கள் பாற்கடல் கடைந்த காலத்தில் 
தோன்றியது . இது விருக்ஷவுருப் போன்றது . எட்டுக் 
கிளைகளையுடையது . 

படருங்கொடி காமவல்லி . 
இது . விரும்பினதைத் தரும் வலியுள்ளது . 


ஒன்று . 


இதில் 


வரையாது வழங்கும் வள்ளன்மைக்கு 

ஒப்பாகக் 
கற்பகத் தருவைக் கூறுதல் மரபு . நந்திமன்னன் இறந்துபட 
அவன் மீது கையறுநிலை பாடும் புலவர் , கொடைத்திறம் 
வாய்ந்த உன் கரங்கள் கற்பகத் தருவை அடைந்துவிட்டன . 
நானும் என் வறுமைத் துன்பமும் எவ்விடம் புகுவேம் 
என வருந்திக் கூறுகிறார் 

“ கற்பகம் அடைந்ததுன் கரங்கள் ” ( 113 : 2 ) 


என 


றனர் . 


குமுதம் வெள்ளாம்பல் , செவ்வாம்பல் இரண்டுக்கும் 
பொது வான பெயர் என அகராதியால் தெரியவருகிறது . 
ஆங்கிலத்தில் இதனை வாட்டர் லில்லி 

அழைக்கின் 
தாவர நூலார் இதனை நிம்பியா ஸ்டெல்லேட்டா என 
வழங்குகின்றனர் . 

" இந்தப் புவியில் இரவலருண் டென்பதெல்லாம் 
அந்தக் குமுதமே அல்லவோ ( 96 : 1-2 ) 


நந்திவர் மனின் கொடைத்திறனைக் கூறவந்த ஆசிரியர் , 
நந்திமன்னன் அரசாளும் இப்புவியில் இரவலர் - எனும் 


- 


- 62 - 


சொல் குமுதமலரையே குறிக்குமென ஐயமின்றிக் 
கூறுகிறார் . 

இரவில் மலர்வது குமுதமலர் என்னும் செய்தி இவ் 
வரியால் தெளிவாகிறது . 

இரவில் 

மலரும் மல்லிகை , 
முல்லை , இருவாட்சி போன்ற மலர்கள் உள்ளன வேனும் 
நிறமாண்பும் பெருமையும் பற்றி இரவலர் எனும் சொல் 
குமுத மலரையே குறிப்பதாயிற்று . 


5 ) குரவம் : 


தாவர இயலார் குரா எனவும் வழங்கப்படும் குரவ 
மரத்தினை ரூபியேசியே எனும் தாவரக் குடும்பத்தின் வெப்பா 
காரிம்போசா எனும் பெயரால் குறிப்பர் . இம் மரத்தின் 
மலர்கள் பாவை வடிவுடையதென்பர் ஆன்றோர் . 

குரவம் பாவை முருகலர் சோலை " 
எனக் குரவின் பாவை போலும் மலர்களைத் திருஞான 
சம்பந்தரும் தேவாரத்தில் குறிக்கிறார் . 
“ குரவலர் பொழிலிற் கோலக் கோட்டிடை 

[ இல்லை ஆகில் 
இரவலர் மலர்கள் எங்கும் இல்லையோ 

நல்குவேனே . " ( 62 : 3-4) 
சுட்டிக்காட்டிய இவ்வரிகளில் தலைவன் 

கொணர்த்த 
கையுறை மலர்களைத் தலைவி ஏற்க மறுக்க , தலைவன் கச்சி 
நாட்டுக் காவலனாகிய நந்தி மன்னன் நாட்டில் 
போன்ற தழைகட்கும் பூக்கட்கும் தானா பஞ்சம் . பகலில் 
மலரும் குரவம் போன்ற மலர்கள் கிடைப்பதருமையாயி 
னும் , இரவில் மலரும் மலர்கள் உண்டு . அவற்றை இரவுப் 
பொழுதில் கொண்டு தருகிறேன் எனக் கூறித் தன் 
கையுறை மலர்களைத் தலைவியிடம் ஏற்பிக்கிறான் . 


6 ) குவளை : 

பிரச்சினைக்குரிய இத் தாவரத்தை அல்லி , ஆம்பல் 
இனத்ததெனக் கலைக்களஞ்சியத் தொகுப்பாளரும் பிறரும் 


- 63 . 


குறிப்பர் . ஆயின் உரையாசிரியர் தரும் விளக்கங்களின் 
அடிப்படையில் 

பார்க்கும் போது ஐக்கார்னியா எனத் 
தாவர இயலார் கூறும் போன்றி டெரியேசியே குடும்பத் 
தாவரமாக இருக்கலாம் எனத் தோன்றுகிறது . 


குவளை 


பொதுவாகப் பெண்டிரின் கண்களுக்குக் 
மலரை ஒப்புமை கூறுதல் மரபு . நந்திக் கலம்பகத்திலும் 
கண்களுக்கு உவமை கூறும் மரபு உள்ளது . கருங்குவளை 
மலர்களை ஒத்துள்ள தலைவியின் கண்களை , 
“ குவளை கண்கள் நெடிய ” 

" ( 64 : 3 ) 
என்றார் ஆசிரியர் . 


3 


காலைப் பொழுதில் விழித்தெழும் கன்னியர் கண்கள் 
கருநிறத்தோடு மிளிர்வது களையெடுக்கும் இளமங்கையர் 
கள் வயல்களிலிருந்து பறித்தெறிகின்ற தேன் சொட்டும் 
குவளை மலர்களை ஒத்துள்ளதென ஒப்புமை கூறினார் . 

“ கோலக் கொடி அன்னவர் நீள்செறுவில் 

குறிதேன் வழிகொண்ட லருங்குவளை ( 85 : 1 ) 
என்னும் வரியால் குவளை மலர்கள் வயல்களில் களையாக 
வளர்வன என்ற செய்தியை அறிகிறோம் . 


மேலே காட்டிய பாடலடியாலும் 

குவளை மலரின் மதுவாரும் வண்டுகாள் "(101 : 2 ) 
என்னும் வரியிலும் குவளை மலர்கள் தேன் நிறைந்தவை 
என்பதை உணர்த்தினார் . 

“ பொரு புணரி சங்கு வளைமென் 
நாகிடறு கானல் வளமயிலை " ( 55 : 2-3) 
இவ்வரியாலும் குவளைச் செடிகள் அலைகள் மோதும் கடற் 
கரைக்கானலில் நெருக்கமாக வளரும் என்ற செய்தி கூறினார் . 


குவளையின் அரும்புகள் உட்பக்கமாகச் சுருண்டிருக் 
கின் றன . தென்றல் அதனைத் தடவி வருகின்றது . 


- 64 - 


“ உண்டிரையின் செங்கழுநீர் இலஞ்சிமாடே " 

( 78 : 1 ) 
இங்கு குவளையின் மலரும் பருவமெய்திய உட்பக்கமாகச் 
சுருண்ட பேரரும்பை உண்டிரை எனப் புலவர் சறித்தார் . 
பருவம் முதிர்ந்த பேரரும்புகள் தேன் பெருகி விழா 
மலரலாம் , வண்டுகள் தேனுண்ண 

அவற்றை 
நெகிழ்க்க அவை மலரலாம் . எங்ஙனமாயினும் மலர்ந்து 
மணம் பரப்பும் குவளை மலர்களின் மணத்தைத் தென்றல் 
கவர்ந்து வருகின்றது . 


வேண்டி 


சோலைகள் தோறும் தன் மலரம்புக்காக மலர்களைப் 
பறித்த மன்மதன் வாவியில் அளவிறந்த குவளை மலர்களைப் 
பறித்தான் . 

“ காவி அனந்தம் எடுத்தான் மதன் ” ( 8 : 1 ) 
குவளையும் மன்மதனின் மலரைங்கணையுள் ஒன்று . 


7 ) கைதை : 

கைதையைப் பேன்டனேசியே குடும்பத் தாவரமான 
ஃபேன்டனஸ் ஓடரைற்றிஸ்மஸ் எனும் தாவரமாகச் செடி 
நூலார் குறிப்பர் . தாழையின் வகையில் ஒன்றான 
தாவரத்தையே தாழை எனக் குறிப்பதும் உண்டு . பொது 
வாக நீர் நிலைகளின் அருகிலேயே இத்தாவரம் காணப்படும் 

கைதைப் பொழிலுலவும் காவிரி நீர் " ( 50 : 3 ) 
என்னும் 

கைதைப் பொழிலூடே காவிரி நீர் 
பாய்ந்து சென்றது எனப் புலவர் கூறுகிறார் . 


வரியில் 


8 ) கொன்றை : 
சிசால்பியேசியே 

குடும்பத்தின் கேஷியா ஃபிஸ்டுலா 
என்னும் தாவரமே கொன்றை மரமாகும் . 

மாலையில் 
தொடுத்தாற் போன்று மலர்கள் கொத்தாக மலர்வதால் 
இ.தனைச் சரக்கொன்றை என அழைப்பர் . 

9 


- 65 


சிவபெருமானின் சடையை அலங்கரிக்கும் மலர்களுள் 
கொன்றை மலரும் ஒன்று . அது மாலையாகத் தொடுக்கப் 
பட்டு சிவன் தலையில் உள்ளது . 
“ வீசிகையிற் கொன்றையும் வெள்எருக்கும் 

[ விராய்த்தொடுத்த 
வாசிகையின் ஊடே வெண் மதிக்கொழுந்தைச் 

சொருகினையே ” ( 5. தாழிசை: 1 ) 
தம் காதல் தலைவரது பிரிவால் வாடும் மங்கையர் தம் 
கொங்கைகளில் பொன் போலும் நிறம் வாய்ந்த பசலை 
படரச் செய்யும் கார்காலத்தில் கொன்றை மரங்களும் 
பொன்னொத்த மலர்களைச் சொரியாநின்ற செய்தி காட்டு 
கிறார் புலவர் 
“ கொங்கைகளும் கொன்றைகளும் பொன் 

[ சொரியும் காலை " ( 104 : 2 ) 


நந்திவர்மனின் கொடைத்திறத்தினை , 
காஅர் தளிர்த்த கானக் கொன்றையின் 

புதுப்பூப் பொலன் கலன் அணிந்து ” ( 27 : 8-9 ) 
என்னும் வரிகள் காட்டுகின்றன . பண்டு கிழிந்த ஆடைகளை 
அணிந்த பாணன் நந்தி மன்னன் பால் சென்று பரிசில் 
பெற்று வந்தபின் இன்று - மழையால் தழைத்த காட்டி 
லுள்ள பொன் போலும் புதுமலரை நிகர்த்த பொன் அணி 
கலன்களை அணிந்துள்ளான் எனக் கண்டோர் வியப்புற்றுக் 
கூறுவதாக இப்பாடலடிகள் அமைந்துள்ளன . 


9 ) சண்பகம் : 

ஆங்கிலத்தில் கோல்டன் சம்பா , எல்லோ சம்பா என் 
றெல்லாம் குறிக்கப்படும் சண்பகம் தாவர இயலாரால் 
மைக்கீலியா சம்பகா என்றழைக்கப்படுகிறது ,. மெக்னோலி 
யேசே குடும்பத்தைச் சார்ந்த இத்தாவர இனப்பெயர் 
சண்பகம் என்னும் தமிழ்ப் பெயரின் ஆங்கில வடிவமாகவே 
தோன்றுகிறது . 


- 66 


“ ஒண்பொழிலில் சண்பகத்தார் தடவி ஓடி ”( 78: 1 ) 
தென்றற் காற்று சோலைகளில் நிறைந்துள்ள சண்பக 
மரங்களைச் சேர்ந்து அதன் மலர்மணம் கவர்ந்து வருகிறது 
என் கிறார் ஆசிரியர் . 


10 ) சந்தனம் : 


ஸாண்டலேஸியே குடும்பத்தின் ஸான்டாலம் ஆல்பம் 
எனும் தாவரமே சந்தனமாம் . மரமாக வளரும் 
தாவரம் ஆரம் எனவும் வழங்கப்படும் . 


மணம் மிக்க சந்தனம் 

குளிர்ச்சியும் உடையது 
என்பதனைச் 

“ செழுஞ் சீதச் சந்தனம் ” ( 108 : 1-2 ) 
என்னும் தொடரால் கலம்பக ஆசிரியர் குறிப்பிடுகிறார் . 


11 ) செந்நெல் : 


ஒரைஸா ஸட்டைவா என்று செடி நூலாரால் குறிக்கப் 
படும் நெல் புல்லின மாகிய கிராமினே குடும்பத் தாவர 
மாகும் . செந்நெல் ஒரு சிறந்த நெல் வகையாகும் . 
" செஞ்சாலி வயற்படர் காவிரிசூழ் திருநாடுடை 

[ நந்தி ” ( 15 : 3 ) 
“ கவரிச் செந்நெற் காடணி சோலைக் காவிரி 

( வளநாடன் ” ( 32 : 1 ) 
இவ்வரிகள் காவிரி சூழ்ந்த நாட்டை ஆண்டு வந்த 
நந்தி மன்னனின் காவிரியால் வளம் கொழிக்கும் வயல் 
களில் செந்நெல் நிறைந்து காணப்படும் ; அவை கவரிகளின் 
திரள் போன்ற கதிர்க்குலைகளைத் தாங்கியுள்ளன என்ற 
செய்திகளைச் சுட்டுகின்றன . செந்நெற் பயிர்கள் நிறைந்த 
வயல்களை உடைய கச்சி வளநாட்டில் பலவகைப் பறவைக் 
கூட்டங்கள் உள்ளன . 


- 67 - 


“ செந்நெல் வயல் குருகினஞ்சூழ் கச்சி 

[ வளநாடன் " ( 105 : 3 ) 
காவிரியின் நீர்ப்பெருக்கு வேலியாயிரம் விளைவித்தும் 
நெல்லின் - கதிர்கள் மறையும்படியும் காட்சி தருகின்றது . 

“ நெல் 
கதிர்தொகு வருபுனல் கரைபொரு 

திழிதரு காவிரி வளநாடா " ( 21 : 1-2 ) 


12 ) தளவம் : 


ஜேஸ்மினம் ஹுயூமைல் என வழங்கப்படும் ஒலியேசியே 
குடும்பத் தாவரமாகிய தளவ்ம் கோல்டன் ஜேஸ்மின் என 
ஆங்கில நூலாரால் வழங்கப்படுகிறது . 


நந்திமன்னன் , 

“ தளவுகண் டாலன்ன வெண்ணகை ( 52 : 3 ) 
உடையவன் என்று கூறுகிறார் கலம்பக ஆசிரியர் . 


13 ) தாமரை : 

நிம்பியேசியே குடும்பத்தின் நிலாம்பியம் ஸ்பீசியோஸம் 
என்னும் தாவரம் தாமரையாகும் . முளரி , பங்கயம் , 
கோகனகம் , கமலம் , தேனுறுமலர் என்ற வெவ்வேறு 
பெயர்களால் தாமரை நந்திக் கலம்பகத்தில் குறிப்பிடப் 
படுகிறது. 


மரபு நிலைப்படி கால்களுக்குத் தாமரை உவமையாகக் 
கூறப்படுகிறது . 

“ செம்மை முளரி மலர்த்தாள் ( 1 : 3-4 ) 
செழுமலர்ச் சேவடி " ( 2 : 4 ) 

“ அரியின் மலர் பதம் ” ( 3 : 2 ) 
இச்சான்றுகளில் கடவுளரின் திருவடிகளுக்குச் செந் 
தாமரை மலர் ஒப்புமையாகக் கூறப்படுகிறது . 


. 68 . 


" பங்கயக்கை 
நெரித்தே வயிற்றில்வைத் தேநிற்பளே வஞ்சி " 

( 100 : 3-4 ) 
என்னுமிடத்துப் பெண்ணின் சிவந்த கரத்துக்குச் செந் 
தாமரை மலர் ஒப்புமையாகக் கூறப்படுவதைக் காண் 
கிறோம் . 


மலர்களெல்லாம் மலரவரும் கார்காலத்தில் தாமரை 
மலரும் மலர்ந்தது என்பதை , 
* கோகனக நகைமுல்லை முகை நகைக்கும் 

காலம் " 

( 104 : 2 ) 
என்னும் தொடரில் கூறுகின்றார் . 


செந்தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் திருமகளை 

“ செய்ய கமலத் திரு " ( 112 : 1 ) 
என்று குறிக்கும் புலவர் , நந்தி மன்னன் இறந்து பட்ட 
நிலையில் , அவனிடம் மாறாது குடிகொண்டிருந்த செல்வச் 
செவிலியாகிய திருமகள் தன் கணவனாகிய திருமாலைப் 
போய் அடைந்தாள் என்கிறார் . 


“ தேனுறு மலராள் அரியிடம் புகுந்தாள் ” ( 113 : 3 ) 

இவ்வரியில் தேனுறு மலர் என்பது சிறப்பு நோக்கிச் 
செந்தாமரை மலரைக் குறித்தது . 


14 ) தாளி - அறுகு : 


இது கிராமினே குடும்பத்தின் சைனோடான் டக்டைலான் 
என்னும் புல்லாகும் . 

நத்திமன்னனின் திருவடிச் சிறப்புக் கூறவந்த ஆசிரியர் , 
அவனது பாதங்களின் கீழ் வேள்வி செய்யும் அந்தணர் 
களும் , வீரக்கழலணிந்த மன்னர்களும் பணியுங்கால் 

10 


- 69 - 


அம் 


கால் 


அவர் தம் தலைகளில் சூடிய தாளிப்புல்லாம் அறுகம்புல் 
உதிர்ந்து கிடக்கின்ற காட்சியைச் சுட்டுகின்றார் 
மன்னன் காலடிகளில் குறை வேண்டுவார் தம் முடி சூடிய 
மலர்களெல்லாம் உதிர்ந்து கிடக்கும் காட்சி அவன் 
களில் மலரிட்டு வழிபாடு செய்தலை ஒத்துத் தோன்றும் 

“ ஓம மறைவாணர் ஒண்பொற் கழல்வேந்தர் 
தாம முடிக்கணிந்த தாளிப்புல் கோமறுகில் 
பாவடிக்கீழ்ப் பல்யானைப் பல்லவர்கோன் நந்திதன் 
சேவடிக்கீழ்க் காணலாம் சென்று . ” 


- 


அறுகம்புல் வழிபாட்டில் சிறந்தது . அறுகும் அரிசியும் 
கூட்டி அட்சதையாக - மங்கலப் பொருளாக மண இல்லங் 
களில் பயன்படுத்துவதை இன்றும் காணலாம் . இறைவன் 
தாளி அறுகு மாலையை அணிந்துள்ளான் என்பதைத் 

“ தாளி அறுகின் தாராய் போற்றி ” 
என்ற திருவாசகத் தொடரும் சுட்டுகிறது . 


15 ) தினை : 


கிராமினே குடும்பத்தைச் சார்ந்த தினை தாவர 
இயலா ரால் செட்டாரியா இட்டாலிகா 

எனப் 

பெயரிட் 
டழைக்கப்படுகிறது . இது குறிஞ்சி நிலத்தாவரமாகும் . 

“ தினையும் விளைந்தது ” ( 37 : 2 ) 

“ ஈகின்றது புனமும்தினை ” ( 71 : 1 ) 
எனும் இத்தொடர்களால் தினைப்புனத்தினைக் 

காவல் 
காத்து வந்த தலைவி தினைப்புனக்காவல் முடிந்து தான் 
இற்செறிக்கப்படும் காலம் வந்துவிட்டதனைத் தலைவனுக்கு 
உணர்த்துவதை அறிகிறோம் . 

" புனத்து நின்ற வேங்கை ” ( 38 : 1 ) 
எனும் வரி தினை குறிஞ்சிநிலத் தாவரம் என்ற கூற்றை 
உறுதி செய்கிறது . . கதிரறுத்த தினையின் அடிப்பாகம் 
இருவி ( 40 : 1 ) என்னும் சொல்லால் குறிக்கப்படுகிறது . 


-70 - 


துளசி 


16 ) துளவு : 

துளவு , துழாய் , துளசி என்றெல்லாம் அழைக்கப் 
படும் இத்தாவரத்தினைச் செடி இயலார் லேபியேற்றே 
குடும்பத்தின் ஆஸிமம் பெஸிலிக்கம் என்னும் தாவரமாகக் 
குறிப்பர் . 
திருமாலுக்குரிய மாலை 

மாலையாம் . 

நந்தி 
மன்னனும் ‘திருவுடை மன்னனைக் காணில் திருமாலைக் 
கண்டேனே என்னும் கூற்றுப்படித் திருமாலின் அவதார 
மாகக் கொள்ளப்படுவதால் 

மாலையை 
அணிந்திருந்ததாகப் புலவர் குறிப்பிடுகிறார் . தலைவி நந்தி 
மன்னனின் மாலைக்காக ஏங்கி நின்று , கானல் கம்புளை 
நோக்கி , 

“ துளவு கண்டாய்பெறு கின்றிலம் ” ( 93 : | } 
என்று கூறுவதாகக் குறிக்கிறார் ஆசிரியர் . 


துளசி 


17 ) தொண்டை : 

ஆதொண்டை எனவும் வழங்கப்படும் தொண்டை 
சாதாரணமாக நீர்வளம் நிறைந்த பகுதிகளில் வளர்ந்து 
வரும் கொவ்வைக் கொடியேயாகும் . 

குக்கர்பிட்டேசியே 
குடும்பத்தின் காக்ளீனியா இன்டிகா என்பது இக்கொடிக்குத் 
தாவர இயலார் தரும் பெயராகும் . ஸ்கார்லட் கோட் என 
இதன் பழத்தின் நிறத்தால் ஆங்கில நூலார் இதற்குப் 
பெயரிட்டுள்ளனர் . 
கொவ்வை 

மே அதன் பழமும் பழத்தின் 
சிவந்த நிறமுமே நம் கண் முன் தோன்றுவது இயற்கை . 
மங்கையரின் அதரத்தின் சிவப்பிற்கு கொவ்வைப் பழத்தை 
உவமையாகக் 

கூறுவது புலவர் மரபு . மரபுநிலை தவறாது 
கலம்பக ஆசிரியரும் , 
அறம் பெருகும் தனிச் செங்கோல் மாயன் 

[ தொண்டை 
அம்கனிபோல் சிவந்து திரு முகத்துப் பூத்து 
மறிந்துளதே பவளவாய் " ( 64 : 1-2) 


என்றது 


-71 


என்று கூறுகிறார் . தொண்டை மன்னனுக்குரிய மாலை 
யாதலால் அம்மலர் தோன்றிய செடியின் கனியை வாயின் 
செந்நிறத்துக்கு உவமையாக்கினார் . நந்திமன்னன் நாட்டில் 
வாழும் காரிகையாகிய தலைவியின் 

உறுப்பழகினைப் 
புகழ்ந்து கூறி , இத்தகைய பன்னலங் கனிந்த பாவையைப் 
பிரிந்து எவ்வாறு காலம் கழிப்பேன் என்று தன் நெஞ்சோடு 
தலைவன் கூறுவதாக இப்பகுதி அமைந்துள்ளது . 

தொண்டை மலர் மாலை பல்லவர் குலத்தினரின் 
அடையாள மாலையாகும் . 


நந்தி மன்னன் , 

“ தொண்டையங் கோன் நந்தி ( 49 : 3 ) 
என்று குறிக்கப்படுகிறான் . 

“ பைந்தார் நந்தி ” ( 5- சுரிதகம் : 3 ; 39 : 4 ) 
என்னுமிடங்களில் இத்தொடர் மலரும் தழையும் விரவிய 
தொண்டை 

மாலையணிந்தவன் நந்திமன்னன் என்பதைத் 
தெளிவாக்குகின்றது . 
“ அருளாதொழி கின்றது தொண்டை 

( கொலோ ” ( 15 : 2 ) 
“ புதுமென் தொண்டைய தருளாயே ” ( 45 : 2 ) 
“ மல்லலம் திண்தோள் மேல் 
மெல்கு தொண்டையும் தந்தருள்கிலன் ” ( 63 : 2-3) 

“ நந்தி நின 
பாசிலை அந்தொண்டை அல்லது பாடாளே ” 

( 34 : 3-4 ) 
“ இவளிளங் கொங்கை அவன்வளர் 

[ தொண்டையல்லால் 
நாறா திவள்திரு மேனியும் ” ( 44 : 3-4 ) 

" தொண்டைமேல் 
பேராசை வைக்கும் பிராயமோ " ( 66 : 1-2 ) 
" நறைகெழு தொண்டையோன் தொண்டை 

[ கண்டபின் 


-72 - 


இறைகெழு சங்குயிர் இவளுக் கீந்ததே ” 

( 70 : 3-4 ) 

முடிமேல் 
வம்புயர் தொண்டை காணும் மடமாதர் 
தங்கை வளைகொண்ட தென்ன வலமே " 

( 86 : 3-4 ) 
" தொண்டை ஒற்றுவள் இவள்தோள் வளையே ” 

( 88 : 4 ) 
என்னும் இப்பாடலடிகளெல்லாம் காஞ்சி நகர 

மகளிர் 
தொண்டை மாலையணிந்த நந்தி மன்னன் மீது கொண்டிருந்த 
அளவற்ற காதலைப் புலப்படுத்துகின்றன . தலைமகளது 
வருத்தங்கண்ட செவிலித்தாய் , கச்சிநகர்க் காவலனான நந்தி 
மன்னது உயர்வு மிக்க ஆதொண்டை மீது என் மகளுக்குத் 
தளர்ச்சி உண்டாகியுள்ளது . அவன் அக்குறிப்புணர்ந்து 
அதை அவளுக்குக் கொடுத்தலே சிறப்புடையது என்று 
கூறும் பகுதி வளர்ப்புத்தாயின் அன்புப் பெருக்கினைச் 
சுட்டுவதாகும் . 

" கச்சி நந்தி 
நலங்கொள் அன்னவன் அலங்கல்மேல் 
ஒற்கம் என்மகள் உரைசெய் தோவுல 
களிப்பன் இத்திறன் உரைத்திடே ” ( 26 : 3-4 ) 


நந்தி மன்னன் உலா வருங்கால் , 

இளம 

மங்கையர் 
காதலாற் கனிந்து தொடர்ந்து சென்று அவன் தொண்டை 
மாலையை விரும்பி இரந்து முன்னின்றனர் . அவன் அவர் கட் 
கெல்லாம் தொண்டை மாலையை அருளாது 

சென்றான் ; 
காதலாற் கன்றிய நங்கையொருத்தியோ 

நங்கையொருத்தியோ தான் செல்லு 
மிடமெல்லாம் முகர்ந்து இன்புற்று , எம் கொங்கைகள் நந்தி 
மன்னனுக்கே உரியவை ; ஆகவே அக்கொங்கை முற்றத்தில் 
அவன் 

தொண்டை மாலை புரள்வது உறுதி . அதற்கு 
மூன்னரேயே அதன் மணத்தை ஈந்து இன்புறுத்துகிறது . 
என்னும் பகுதி படித்து இன்புறுதற்குரியது. 

11 


- 73 


“ தொடர்ந்து பலர் இரந்த தொண்டையந்தார் 

[ நாங்கள் 
நடந்த வழிகள்தொறும் நாறும்- படர்ந்த 
மலைகடாம் பட்டனைய மால்யானை நந்தி 
முலைகடாம் பட்டசையா முன் " ( 102 ) 
என்னையா னேபுகழ்ந்தேன் என்னாதே 

[ எப்புவிக்கும் 
மன்னர்கோன் நந்தி வரதுங்கன் - பொன் 

[ முடியின் 
மேல்வருடும் தொண்டை 
தொண்டை விரைநாறும் 

[ இன்னமும் என் 
கால்வருடும் சேடியர்தம் கை 

( 94 ) 
இப்பாடல் மன்னவன் மாலையின் மாண்பை உணர்த் 
துவதாக உள்ளது . " நந்தி மன்னன் மாலையின் உயர்ந்த 
மணத்தை என்னென்பேன் ! மற்ற மாலைகள் அன்றலர்ந்த 
மலர்களாக இருந்தால் மணமிருக்கும் ; வாடினால் மணங் 
கெட்டுப்போகும் . எம் வேந்தன் மாலை அத்தகையதன்று ; 
மன்னனுக்கு மாலை தொடுத்துக் கொடுக்கும் 
மகளிர் எனக்கும் மாலை தொடுத்துக் கொடுப்பார்கள் ; 
அவர்கள் என் காலைத் தடவும் போது கூட அவர் கைகளில் 
தொண்டை மாலையின் மணம் கமழ்ந்து கொண்டிருக்கும் . 
இத்தகைய மாலையை யாம் பெற்றாலே பெரும் 
பேறாகும் ” என்று தலைவி தோழிபால் கூறுவதாக அமைந் 
துள்ளது இப்பாடல் , மன்னவன் மாலை மாண்புறுத்தும் 
இப்பாடல் தலைவியின் அளவற்ற காதலையும் உணர்த்துவ 
தாக உள்ளது . 


வண்ண 


“ மொழியார் தொண்டைப் பன்மலர் முற்றும் 

[ தெருவந்து 
விழியாள் என்றும் மேனி வெளுத்துற 

[ மெலிவாளே . ( 47 : 1-2 ) 


- 74 . 


இப்பாடலடிகள் , கார் கண்ட தலைவன் , தன் பாகனிடம் 
மாமன்னன் வலம் வரும் மாமல்லபுர வீதியெல்லாம் 
தொண்டை மலர்களும் பிற மலர்களும் சிதறிக் கிடக்கக் 
கண்டு தன் தலைவி மேனி 

மேனி மெலிவாளாதலால் தேரை 
விரைந்து செலுத்த வேண்டுகிறான் . மன்னன் மலர் 
மகளிர்க்குக் காதல் 

சிந்தனையைத் தோற்றுவிக்கும் 
செய்தியை 

இவ்வரிகளால் அறிகிறோம் .. 


18 ) பிச்சி : 


ஓலியேசியே குடும்பத்தின் ஜேஸ்மினம் மலபாரிக்கம் 
என்னும் இச்செடி ஜாதி எனவும் வழங்கப்படுகிறது . 
மலபார் ஜேஸ்மின் என ஆங்கில நூலார் இதனைக் குறிப்பிடு 
கின் றனர் . பிற இலக்கியங்களில் பித்திகை என்ற சொல் 
வழக்கில் உள்ளது . மழை பொழிய பிச்சி மலரும் என்பதை , 

“ பிச்சிகளும் தங்களின் மகிழ்ந்து 
பொற்பவள வாய்திறந்து பூச்சொரியும் காலம் ” 

( 105 : 2 ) 
என்னும் வரிகளில் கூறினார் . 


19 ) புன்னை : 


நெய்தல் நிலத்ததாகிய புன்னை 

தாவர இயலாரால் 
கட்டிபெரே குடும்பத்து கேலோபில்லம் ஐனோபில்லம் என்னும் 
தாவர இனப் பெயரால் குறிக்கப்படுகிறது . ஆங்கிலேயர் 
இதனை அலெக்ஸாண்டிரியன் லாரல் என்று கூறுகின் றனர் . 

ஆனிபோய் ஆடிவரை ஆவணியின் காலம் 
புன்னைகளும் பிச்சிகளும் தங்களின்ம கிழ்ந்து 
பொற்பவள வாய்திறந்து பூச்சொரியும் 

[ காலம் ( 105 : 1-2 ) 
முதுவேனிற் பருவமாகிய ஆனி ஆடி மாதம் கழிய 
ஆவணி மாதம் வரும் . ஆவணி மாதம் கார்காலமாகும் . 


- 75 . 


பிரிந்து சென்ற தலைவன் திரும்பி வரும் காலம் கார்காலம் 
ஆதலாற் புலவர் ஆவணியின் காலம் என்றார் . புன்னை 
பிச்சி போன்ற மரங்களும் செடிகளும் கார்காலம் தொடங்கி 
மழை பொழிந்தவுடன் தளிரீன்று இலைகொண்டு அரும்பு 
கட்டிப் பேரரும்பாகி மலர்வது இயல்பு . எனவே அதனை 
வாயாகக் கொண்டு வாய் திறத்தலை மலர் தலாகக் கொண்டு 
சொரியும் காலம் என்றார் . காலம் கண்டு வருந்தும் 
தலைவியின் நிலையை இப்பாடல் சுட்டுகிறது . 


20 ) பெண்ணை : 


பெண்ணை என இலக்கியம் பனை மரத்தையே குறிக் 
கிறது . பொராஸஸ் பிளா பெல்லிபர் எனத் தாவர இயலாரால் 
குறிக்கப்படும் பனை பாமே குடும்பத் தாவரமாகும் . நெடிது 
வளரும் இம்மரம் மல்லைக் கடற்கரைகளில் மிகுதியாகக் 
காணப்பட்டது . நாரைகள் வாடைக்காற்றின் குளிருக்கு 
அஞ்சி , பனையின் மடலிடத்தே தஞ்சமடையும் . 

“ கடற்கூதிர் மொய்த்த கழிபெண்ணை நாரை 
மடற்கூறு தோறும் மலிமல்லை ” ( 77 : 1-2 ) 


21 ) மராமரம் : 


“ சால மராமர மாவு மாச்சா ” ( 2669 ) 
எனும் பிங்கல நிகண்டு நூற்பாவின்படி நோக்கினால் 
மராமரம் என்பது ஆச்சா என வழங்கப்படும் எபனேசியே 
குடும்பத்தின் டையோன்னாபராஸ் எபோனம் என்னும் 
தாவரமாகும் என்பது தெளிவாகிறது . 


திருமாலின் பத்து வகை அவதாரத்துள் இராம அவ 
தாரமும் ஒன்று . இராமாவதாரத்தில் காட்டில் பதினான்கு 
ஆண்டுகள் தங்க நேர்ந்தபோது , தன் மனையாளை இலங்கை 
மன்னன் இராவணன் கவர்ந்து சென்றானாக , அவளைத் 
தேடிவரும் வேளையில் 

வானர 

வேந்தனான சுக்ரீவன் 


- 76 - 


இராமபிராள் வலிமையறிய மராமரம் ஏழினைக் காட்டி அம் 
பெய்து துளைக்க வேண்ட , அவன் அவைகளை ஓரம்பால் 
துளைத்தான் என்பது இராமாயண 

வரலாறு . 

நந்தி 
மன்னனும் திருமாலின் அவதாரமாகக் கருதப்பட்டா 
னாதலால் , 

“ பண்டை மராமரம் எய்த பல்லவனே ! " ( 88 : 3 ) 
என அவனைத் தோழி கூற்றால் குறிப்பிடுகிறார் கவிஞர் . 


22 ) மா : 


அனக்கார்டியேசியே குடும்பத் தா வரமான மேஞ்சிபெரா 
இன்டிகா எனும் தாவரமே மாமரம் . கார்காலத்தில் 
மாமரங்கள் தளிர்விட்டு அழகுக் காட்சி தரும் . 

தளிர் 
நிறைந்த மாமரங்களில் பாடும் குயில்கள் தங்கும் . 


மாமரங்கள் தளிர் விடும் கார்காலத்தை , 
வரிக்குயில்கள் மாவிலிளந் 

மாவிலிளந் தளிர்கோதும் 

[ காலம் " ( 60 : 1 ) 
என்று குறிப்பிடும் கலம்பக ஆசிரியர் , அக்கார்காலத்தில் 
மாங்குயில்கள் பாடுவதால் தலைவியின் துயரம் மிகுதி 
யாகிறது என்ற செய்தி உணர்த்துகிறார் . 


" ஏயும் மாங்குயிற் கென்னைகொல் ஆவதே ” (92 : 2 ) 
நந்தி மன்னனின் 

தலை நகரமான மாமல்ல நகரின் 
மாயவித்தைக்காரன் , 

“ மாவின் வித்தொன்று 
இட்டன்றே பழம்பழுப்பித் துண்ணக் காண்மின் ” 

( 68 : 1-2 ) 
என்று ஜனங்களை அழைக்கிறான் . 


23 ) முல்லை : 


ஓலியேசியே குடும்பத்தைச் சார்ந்த முல்லை ஜேஸ்மினம் 
அபிஷனேல் என வழங்கப்படுகிறது . 


.77 . 


நகைமுல்லை முகைநகைக்கும் காலம் ( 104 : 2 ) 
என்னும் தொடரால் முல்லை மலர் மலரும் காலமான கார் 
காலத்தைக் கலம்பக ஆசிரியர் குறித்தார் . 


24 ) வாகை : 


சிசால்பினியேசியே குடும்பத்தின் அல்பீஸியா லெபக் 
என்னும் தாவரமே வாகையாம் . மன்னர்கள் தம் 
வெற்றிக்கு அடையாளமாகச் சூடுவது வாகை மலர் . 

“ வாகை புனைந்த பிரான் ” ( 59 : 2 ) 
என்று நந்தி மன்னனைக் கவிஞர் குறிக்கிறார் . 


25 ) விளவு : 

ரூட்டேசியே குடும்பத்தின் பெரோனியா எலிபென்றம் . 
என்னும் தாவரமே விளவு எனப் பாடல் குறிக்கும் விளா 
மரமாகும் . 


யானைத்தீ என்னும் நோயால் பாதிக்கப்பட்ட விளாங் 
கனியின் உள்ளே கனிக்குரிய சத்தில்லாது வெறுங்கூடாக 
இருக்கும் . அத்தன்மைபோல மனம் 

கிளர்ச்சியின்றித் 
துயருற்றிருக்கும் தன் நிலையைத் தலைவி , 
“ வேழமுண்ட விளைவு கண்டாலன்ன மேனி 

[ கண்டாய் ” ( 93 : 2-3) 
எனக் குறிக்கிறாள் . 


26 ) வெள் எருக்கு : 


அல்கிலபீடியேசியே குடும்பத்தின் கலோடிபிராபிஸ் 
ஜிக்னேற்ற எனும் தாவரமே வெள் எருக்கு என்றழைக்கப் 
படுகிறது . 

சிவபெருமான் அணியும் மலர்களுள் வெள் எருக்கும் 
ஒன்று என்பதை , 


-78 - 


“ வீசிகையிற் கொன்றையும் வெள் எருக்கும் 

[ விராய்த்தொடுத்த " ( 5. தாழிசை :) ) 
என்னும் வரி புலப்படுத்துகிறது . 


27 ) 


வேங் 


டீரோகார்ப்பஸ் 


மைமோசியேசியே குடும்பத்தின் 
மார்ஸுப்பியம் என்னும் தாவரமாகும் . 


வேங்கை குறிஞ்சி நிலத்து வளர்வது . 

“ புனத்து நின்ற வேங்கை ” ( 38 : 1 ) 
என்னும் தொடர் , வேங்கை மலையிலுள்ள தினைப்புனத் 
தின் நடுவிலும் காணப்பட்ட செய்தி தருகிறது . 


நந்திமன்னனது மலைச்சாரலிலுள்ன சிறந்த ஒளி நூற் 
புலவன் போன்ற வேங்கை மரம் மலர் நிறைந்து நின்று 
முன்னறிவிப்புத் தருகின்ற வஞ்சத்தைத் தலைவி தன் 
தலைவனுக்குக் கூறுவதன் வாயிலாகத் தான் இற்செறிக் 
கப்படும் காலம் விரைந்து வந்ததென உணர்த்துகிறாள் . 


நந்திதன் பூதரத்து 
ஈன்ற வேங்கை இருங்கணிச் சூழ்ச்சியே ” 

( 40 : 3-4 ) 


மலைவாணர் தினை விளையும் காலம் , வேங்கை பூத்து 
நிற்கும் காலமே என உணர்வர் . வேங்கை பூத்தால் தினை 
விளைவுக்கு வந்ததென உணர்ந்து , கதிரறுக்க முற்படுவர் . 
இவ்வாறு காலத்தைத் 

உணர்த்துவதால் 
வேங்கை மரத்திற்கு நம் சான்றோர் கணி எனப் பெயர் 
சூட்டி அதன் உண்மையை உணர்த்துவராயினர் . 


- 79 


28 ) வேய் : 


மூங்கில் எனவும் வழங்கப்படும் இது கிராமினே குடும் 
பத்தின் பேம்பூஸா அருண்டனேரியா எனத் தாவர இயலா 
ரால் குறிக்கப்படுகிறது . 

பொதுவாக மகளிரின் தோளுக்கு மூங்கில் உவமை 
கூறப்படுகிறது . தலைவியின் தோளினை , 

“ வேய் நெடிய தோள் ” ( 64 : 3) 
என நந்திக் கலம்பக ஆசிரியரும் குறிப்பிடுகிறார் . 


புகழ் மிக்க 


தலைவியின் இடையை வியந்து கூறும் தலைவன் , 
பறக்குங்கால் அதன் சிறகினின்று வீசும் சிறு காற்றுக்கே 
ஆற்றாது முறியும் நிலையிலுள்ள தன் தலைவியின் சிற்றிடை , 
நந்திமன்னனின் மலையிலுள்ள 

மூங்கிற் 
புதரின்று மேலெழுந்து வரும் தென்றற் காற்றினால் 
எத்துணைத் துயருறும் என்று கூறுகின்றான் . 
கைக்குடமி ரண்டும் கனக்கும் 

ரண்டும் கனக்கும் பக்குடமும் 
முக்குடமும் கொண்டால் முறியாதே - மிக்கபுகழ் 
வேய்க்காற்றி னால்விளங்கும் வீரநந்தி 

[ மாகிரியில் 
ஈக்காற்றுக்கு ஆற்றா இடை . ” ( 95 ) 


கொன்றை , 


நந்திக் கலம்பகத்தில் 

கமுகு , 

கரும்பு , கற்பகம் , 
குமுதம் , குரவம் , 

குவளை , கைதை , 
சண்பகம் , சந்தனம் , செந்நெல் , தளவம் , 

தாமரை , 
தாளிஅறுகு , 

துளவு , 

தொண்டை , பிச்சி , 
புன்னை , பெண்ணை , மராமரம் , மா , முல்லை , 

வாகை , 
விளவு , வெள் எருக்கு , வேங்கை , வேய் எனும் இருபத் 
தெட்டு தாவரங்கள் பற்றிய செய்திகள் உள்ளன .. 


தினை , 


குமுதம் இரவில் மலர் வதாகவும் , குரவம் பகலில் 
மலர்வதாகவும் மலர் மலரும் வேளை பற்றிய குறிப்பு 


- 80 


உள்ளது . கொன்றை , 

பிச்சி , புன்னை , முல்லை , 
வேங்கை போன்ற மலர்கள் - மலர்வதும் மா தளிர் விடு 
வதும் கார் காலத்தில் நிகழ்வன எனக் காலம் பற்றிய 
குறிப்பும் இவ்விலக்கியத்தில் உள்ளது . வேங்கை மலரும் 
காலம் தினைப்புனம் விளையும் காலம் என்ற செய்தியும் 


உள்ளது . 


உள் பக்கமாகச் சுருண்டிருக்கும் 

குவளையின் 
பேரரும்பினை உண்டிரை என்ற 

உண்டிரை என்ற சொல்லால் குறிப்பிடும் 
சொல்லாட்சி புதியது . 


12 


அட்டவணை 


தமிழ்ப்பெயர் 


- 


ஆங்கிலப்பெயர் 


தாவரஇனப்பெயர் 

-தாவரக்குடும்பப்பெயர் 


Tamilname 


Englishname 


Botanicalname 


Family 


அகத்தி அகில் அசோகு அடும்பு 


Sesbaniagrandiflora Aqualariaagallocha Saracaindica Ipomoeabiloba Ficusglomerata Glycyrrhizaglabra 


Papilionaceae 
Thymeliaceae Caesalpiniaceae Convolvulaceae Moraceae Leguminosae 


அதிமதுரம் 9452016ETT 


Mirabilisjalapa 


Nyctaginaceae 


அரக்காம்பல் அரசு-போதி 7606 அலரி(அரளி) அவரை அறுகு அறுபதாங்குறுவை அன்னபூரணி ஆச்சா 


Treebean Eaglewood Asokatree 
Goat sfootcreeper Ellipticleavedfig Licorice Aflowerplantthat blossomsinthe 
afternoon 
Rednymphea Pepultree 
Waterlily Indianoleander 
Bean 
Agrass Avarietyofpaddy 
Avarietyofpaddy Akindoftimber 

tree Avarietyofpaddy Anamaranth 
Indianebony 


Nymphaeastellata 
Ficusreligiosa Limnanthemumcristatum Neriumodorum Dolichoslablab Cynodondactylon Oryzasativa Oryzasativa DiospyrosEbenumKoenig 


Nymphaeaceae Moraceae Gentinaceae Apocynaceae Papilionaceae Gramineae Gramineae Gramineae Ebenaceae 


ஆடுதுறை ஆடையொட்டி ஆத்தி-ஆர் 


Oryzasativa 

(i) 
Desmocaetaatropurpurea 
Bauhiniaracemosa 


Gramineae Amaranthaceae Caesalpiniaceae 


2 


ஆப்பிள் ஆம்பல்-வெள்ளாம்பல் ஆரஞ்சு ஆரம்-சந்தனம் ஆல் ஆற்றுப்பூவரசு-ஆற்றரசு 


Rosaceae Nymphaeaceae Rutaceae Santalaceae 
Moraceae Euphorbiaceae 
Moraceae 


இதழி-கொன்றை இருப்பை-இலுப்பை இருவாட்சி இலந்தை இறடி ஈங்கை உகா(பெருங்கோலி) உழிஞ்சில்(முடக்கத்தான்) 


Apple 

Pyrusmalus Waterlily 

Nymphaeastellata Orange 

Citrusaurantium sandalwood 

santalumalbum comnonbanyanFicusbengalensis Riverportia 

Trewianudiflora OneoftheninekindsFicusVirens ofsacrificialwood IndianLaburnumCassiafistula MahuaofSouthIndiaBassialatifolia 
ArabianjasmineJasminumsambac 
Indianplum 

Zizyphusjujuba Blackmillet 

Panicumcrusgalli SpeciesofSensitivetreeMimosarubicaulis 

Salvadorapersica ACommonroad-sideCardiospermum weed 

helicacabum 
Black-gram 

Phaseolusmungo 
MadarsilkcottonCalotropisgigantea 
AspeciesofcyperusCyperuspapyrus 

Ocimumgratissimum Sesamumindicum Panicummiliaceum 


Caesalpiniaceae Sapotaceae 
Oleaceae 
Rhamnaceae Gramineae 
Mimosaccac Salvadoraceae Sapindaceae 


உழுந்து எருக்கு-வெள்ளெருக்கு எருவை 
எலுமிச்சம்பச்சை-எலுமிச்சந்துளசி எள் 


Papilionaceae 
Asclepiadaceae Cyperaceae 
Labiatae 
Pedaliaceae Gramineac 


தனல் 


greenmillet 


3 


.ஆர்.5 


8 


Varietiesofpaddy 


Oryzasativa 


Gramineae 


ஐ.ஆர்.20 


Aredkindof 

millet 


Pennisetum(hybrid) 


Gramineae 


ஒட்டுக்கம்பு காலேஜ்கம்பு 
வீரியக்கம்பு ஒட்டுச்சோளம் காலேஜ்சோளம் வீரியச்சோளம் 


Greatmillet 


Hclcussaccharatus 


Gramineae 


Salvadorapersica 


Salvadoraceae 


ஓமை ஓரிதழ் 


lonidiumsuffruticosum 


Violaceae 


Toothbrushtree Littleherbwitha monopetalous flower Atreeofsea-shore CommonIndianoak Mustard 


கண்டல் கடம்பு.வெண்கடம்பு 


Kandeliarhcedi 

Rhizophoraccac AnthocephaluscadambaRubiaceae Brassicacampestris(rapa)Cruciferac PogostemonheyneanusLabiatae Arecacatechu 

Palmae 


Betelnutpalm 


கதிர்ப்பச்சை கமுகு கமலம்-தாமரை பங்கயம்-புண்டரிகம் கரந்தை-விஷ்ணுகிராந்தி கருங்குவளை-கழுநீர்-காவி-குவளை- செங்கழுநீர்-நீலம்-நீலமலர்-நெய்தல் 


Lotus Tronweed Waterhyacinth 


Nelumbiumspeciosum Sphaeranthusindicus Eichhorniacrassipis PontederiaVaginalis 


Nympheaceae Compositae Pontederiaceae 


கருணா 


Avarietyof 

paddy Sacredbasil 


Oryzasativa Ocimumsanctum 


Gramineae Labiatae 


கருந்துளசி 


4 


Saccharumofficinarum 


Gramineae 


Canagaodorata 


Annonaceae 


Ficusinfectoria 


Moraceae 


Olorisasuperba 


Liliaceae 


Erythrinaindica 


Papilionaceae 


Oryzasativa Euphorbiatirucalli 


Gramineac Euphorbiaceae 


களா 


கரும்பு-செங்கரும்பு-வெண்கரும்புSigarcane கருமுகை 

Canagaflower 

tree கல்லால் 

Thestone 

Banyantree கலப்பைக்கிழங்கு-காந்தள் கார்த்திகைப்பூ-கோடல்-செங்காந்தள்-Glorylily தோன்றி-வெண்காந்தள் கவர்-முருக்கு-முள்முருங்கை 

Coraltree 
கவரிச்சம்பா 

Avarietyof 

paddy கள்ளி 

Milkbush Athornyshrub withanedible 

blackfruit கற்பகம் 

Oneofthefive miraculoustrees ofswargayielding 
whateveris 

desired 
கற்றாழை 

Pepper கஸ்தூரிச்சம்பா 

Avarietyof 

paddy கஜகர்ணிகை காஞ்சி 

Avarietyof 

paddy 
காஞ்சி 

Riverportia 


Carissacarandas 


Apocynaceae 


Agaveamericana Pipernigrum 


Agavaceae Piperaceae 


Oryzasativa 

? 


Gramineae 

? 


Oryzasativa 
Trewianudiflora 


Gramincae Euphorbiaceae 

5 


காயா 


Memycylonedule 


Melastomaceae 


கார்த்திகைச்சம்பா 


Ironwoodtree Avarietyof 

paddy 


கிலுகிலுப்பைச்செடி 


Oryzasativa Crotalariaspecies Amaranthusviridis 


Gramineae Papilioniaceae Amaranthaceae 


கீரை 


Amaranth 


- 


கீழ்காய்நெல்லி கீழாநெல்லி குடத்தன்குதம்பை 

(ஜசம் குதிரைவாலி குந்தம்-குருந்தம் குப்பைமேனி குமுதம் 


Euphorbiaceae 

? 
Oleaceae Mimosaceae Rutaceae Euphorbiaceae Nymphaeaceae Rubiaceae 


குரவம் 


குரா 


குருக்கத்தி 


Phyllanthusniruri 

? 
MountainjasmineJasminumangustifolium 

Enterolobiumsaman Wildlime 

Atlantaracemosa Anamaranth 

Acalyphaindica 
Lotussps 

Nelumbonucifera Bottleflower 

Webracorymbosa Commondelight ofwoods 

Hiptagemadablota Crotons 

Codiaeumvariegatum Afragrentmountain plant 

Xanthochymuspictorius Aplantofthehilly tracts 

Strobilanthuskunthianus Asacredtree 

Aeglemarmelos ApreciousflowertreeMimusopselengi Wildvarietyof 

fragrentScrewpinePandanusspecies 


Malphigiaceae Euphorbiaceae 


குரோட்டன் குளவி-மலைப்பச்சை 


Guttiferae 


குறிஞ்சி 


கூவிளம்-வில்வம் கேஸரம்-மகிழம் கைதை 


Acanthaceae Rutaceae Sapotaceae 


Pandanaceae 


Mangotree Awhitefloweredshrub 


கொக்கு- 
கொக்கிறகு கொய்யா-பேரை கோங்கு சங்குபுஷ்பம் 


Mangiferaindica Bauhiniaacuminata 
Psidiumguajava Salmaliamalabarica 


Anacardiaceae Caesalpiniaceae Myrtaceae Bombacaceae 


Clitoriaternatea 


Papilionaceae 


சந்திரகௌளி சூரியகௌளி சமாக்கு சமுத்திரப்பச்சை சீரகம் செண்பகம் செச்சை-வெட்சி-விரு 
செந்தாமரை, 


Red-silkcotton Aspeciesofcreeping 

plant Varietiesofcoconut palm 

? Amedicinalplant Cumin Champak Flowershrub Redvarietyoflotus 


Cocosnucifera 

Palmae ? 

? CardiospermumhalicacabamSapindaceae Cuminumcymipum 

Umbelliferae 
Micheliachampaka 

Magnoliaceac Ixoracoccinea 

Rubiaceae 
Nelumbiumspeciosum (Var)rubra 

Nymphaeaceae 


செந்நெல் 


Oryzasativa 


Gramineae 


செருந்தி 


Ochnasquarrosa 


Ochnaceae 


சேம்பு 


Asuperiorvarietyof 

-paddy 
Panicledgolden 

blossomedpear Aplantofwetland withsuculentleaves 

androots 
Fetidcassia 

? 


Colocasiaantiquorum Cassiaoccidentalis 


ஞாழல் த்விகர்ணி தம்பரத்தம்-தமரத்தை-விலிம்பி தளவம்-வெண்தளவம் 


Araceae 
Caesalpiniaceae 

? Oxalidaceae Oleaceae 

7 


Averrhoacarambola Jasminumsambac 


Jasminevariety 


தாளிஅறுகு தாழை திராட்சை திருநீற்றுப்பச்சை 


Cynodondactylon 

Pandanusodoratissimus Vitisvinifera 


Gramineae Pandanaceae Vitaceae 


Akindofgrass Fragrentscrewpine 
Grapes 
Fragrentevergreen 

shrub Indianmillet Whitedeadnettle 


தினை தும்பை 


துலுக்கச்சாமந்தி 


துளசி? 


1,5615-05817Bar 
தேக்கு 


Sacredbasil 
Coconutpalm 
Teaktree 
Sweetmango 


Ocimumbasilicum 

Labiatae Setariaitalica 

Gramineae 
Leucasaspera 

Labiatae 
Tagetessps. 

Compositae Ocimumsanctum 

Labiatae Cocosnucifera 

Palmae Tectonagrandis 

Verbenaceae Mangiferaindica 

Anacardiaceac Heliotropiumindicum Boraginaceae Cocciniaindica 

Cucurbitaceae TylophoraasthmaticaAsclepiadaceae TabernaemontanacoronariaApocynaceae CymbopogoncitratusGramineae 
Jasminumsps. 

Oleaceae 


GSLIT 


Scarletgourd 


தேள்கொடுக்கி 05SOUT 1565FDUUTOT037!4 1675,wiraula நரந்தம்(வாசனைப்புல்) நவமல்லிகை 16oroth(of15173 


Milkyjasmine 
Afragrentgrass 


Cestrumnocturnum 


Solanaceae 


Afragrentflower whichblossomsin 
mid-night Canonballtree Oneofthenine sacrificialfire 


Couroupitaguianensis 


நாகம்-நாகலிங்கம் 1:நாயுருவி 


Lecythidaceae 


Achyranthesaspera 


Amaranthaceae 

8 


நாவல் 


Commonblack 

plum 


நீர்முள்ளி நெருஞ்சி 01660687 நொச்சி 


Eugeniajambolana Asteracanthalongifolia Tribulusterrestris Phyllanthusemblica 


Myrtaceae Acanthaceae Zygophyllaceae Euphorbiaceae 


Goosberrytree Evergreentree, 

affordingoneof the18medicinal plants 

? 


Vitexnegundo 


Verbenaceae 


நோவிதாரம் பகன்றை-சீந்தில் பசுங்குமிழ் 


பயறு 


! MenispermCardifolium 
Prunussps. Phaseolusradiatus Artocarpusintegrifolia Buteafrondosa 
Guetta:daspeciosa Borassusflabellifer 


பலா-சக்கை பலாசம்புரசம் uairsofi பனை-பெண்ணை-போதை UITHA 


! 
Menispermaceae Rosaceae Papilionaceae Moraceae Papilionaceac Rubiaceae 
Palmac 


Smallcashmeretree 
Grce.gram 
Jacktree Flameoftheforest 
Treejasmine Palmyrahpalm Fragrenttrumpet 

flowertrec 
Eastertree Largeflowered 

jasmine Commonrationof 

SouthIndia Spongegourtd Tobacco 


Stereospermumsuaveolens Wrightiatinctoria 


Bignoniaceac 
Apocynaceae 


பாலை-வெட்பாலை பிச்சி-ஜாதி 


Jasminumgrandifloruni 


Oleaceae 


பிரம்பு 


பீர்க்கு 


Calamusrotang 
Luffaaegyptiaca Nicotianatobacum 


Palmae Cucurbitaceae Solanaceae 


1/கையில் 


9 


புளி 


புன்கு 


Indiandate Indianbeech Alexandrianlaurel 

? 


Tamarindusindica Pongamiaglabra Calophylluminophyllum 


Caesalpiniaceae Papilionaceae Guttiferae 


புன்னை புனமலர் பூநாறி பூவரசு-சீலாந்தி 


Vincarosea Thespesiapopulnea 


Apocynaceae Malvaceae 


பூளை 


Javansewool 

Plant Turnaric 


மஞ்சள் 


மஞ்சள்பட்டி மத்தம் மந்தாரம் மரமஞ்சள் மரமல்லிகை மரவம்-மரா 


Purpledatura 
Mountainebony TreeTurmaric 


Airvalanata Curcumalonga Tecomastans Daturafastuosa 
BauhiniaVariegata Cosciniunfenestratum Millingtoniahortensis 


Amaranthaceae Zingiberaceas Bignoniaceae Solanaceae Caesalpiniaceae 
Menispermaceae Bignoniaceae 


WhiteIndian 

oak Akindof 

fragrentshrub 


Barringtoniaracemosa 


Lecythidaceae 


மரிக்கொழுந்து 


மருதாணி-மருதோன்றி மருது1-மருதம் 
மல்லிகை 
மலைக்குன்றி மலையத்தி மனோரஞ்சிதம் 


Murdha Muskjasmine 


Artemisiaannua Lawsoniainermis 
Terminaliaarjuna 
Jasminumpubescens Abrusprecatorius 
Ficusracemosa Artabotrysodoratissimus 


Compositae Lythraceae Combretaceae Oleaceae Papilionaceae Moraceae Annonaceae 

10 


Artimisiaindica 


Compositae 


மாசிப்பச்சை மாதளம்-மாதுளை 


Punicagradalim 


Punicaceae 


மாதவி 


} 


Hiptagemadablota 


Malpighiaceae 


மாவிலிங்கை 


மிளகு 


Common pomegranate Common 

delightof 

woods Sacred Lingamtree 
Pepper Waterthorn Common 

jasmine 
Salmaliatree Bamboo 
Wildjasmine 

? 


Crataevareligiosa Pipernigrum Astracanthalongifolium 


capparidaceae Piperaceae Acanthaceae 


முண்டகம் முல்லை-வெண்முல்லை 


fooiraway மூங்கில்-வேய் மௌவல் 


Jasminumofficinale Bombaxceiba Bambusaarundinacea Jasminumangustifolius 

? Jasminumhumile Rosaindica 


Oleaceae Bombacaceae Gramineae Oleaceae 

? Oleaceae Rosaceae Liliaceae 


ரங்கூன்மல்லிகை-செண்டுமல்லிகை COTT-TTSIT லில்லி வஞ்சி 


Liliumsps. 


Cocculuscordifolius 


Menispermaceae 


Rose Lily Acreeping 

plant Akindof 

millet 
Indianmesquit Common 

sirissa 


வரகு 


Paspalumscrobiculatum Prosopisspicigera 


Granincae Mimosaccac 


வன்னி 


வாகை 


Albizzialebbek 


Minicsaceae 


11 


Plantain 


வாழை 
விசிறிவாழை விளவு-விளா 


Musaparadisiaca 
Ravenellamadagascarensis 


Musaceae Musaceae 


Woodapple 

tree 
Cuscussgrass 


விளாமிச்சை-வெட்டிவேர் 


வெண்கூதாளம். 
வெண்தாமரை 


WhiteLotus 


Feroniaelephantum 

Rutaceae Andropogonmuricatus orvetiveriazizaioides 

Gramineae ? 

? 
Nelumbiumspeciosum 

Nymphaeaceae (var)alba Ocimumbasilicum(var)pilosumLabiatae 
Acacialeucophlaea 

Mimosaceae 


வெண்துளசி வெள்வேல் 
வேங்கை 


Whitebasil WhiteBabool FastIndian 

kinotree Neemtree 

? 


Pterocarpusmarsupium Azadirachtaindica 

? 


Papilionaceae Meliaceae 


வேம்பு ஜமாபுஷ்பம் 


